





க.பொ.த. (சா.தர)ப்‌ பரீட்சை - 2010 





மதிப்பீட்டு அறிக்கை 









Assessment 


ஆய்வு அபிவிருத்திக்‌ கிளை 
தேசிய மதிப்பீட்டிற்கும்‌ பரீட்சித்தலுக்குமான சேவை 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 





Download Past Papers at : www.freebooks.|k 


க.பொ.த. (சா.தர)ப்‌ பரீட்சை - 2010 


மதிப்பீட்டு அறிக்கை 


22 - தமிழ்மொழியும்‌ 
இலக்கியமும்‌ 





ஆய்வு அபிவிருத்திக்‌ கிளை 
தேசிய மதிப்பீட்டிற்கும்‌ பரீட்சித்தலுக்குமான சேவை 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


Download Past Papers at : www.freebooks.|k 


முழுப்பதிப்புரிமையுடையது. 


தமிழ்‌ மொழியும்‌ இலக்கியமும்‌ 


மதிப்பீட்டு அறிக்கை - க.பொ.த. (சா.தர)ப்‌ பரீட்சை - 2010 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களத்தின்‌ அச்சகத்தில்‌ அச்சிடப்பட்டது. 


= Tis 


Download Past Papers at : www.freebooks.|k 


அறிமுகம்‌ 


இலங்கையில்‌ நடைபெறும்‌ பரீட்சைகளில்‌ அதிக அளவு எண்ணிக்கையிலான பரீட்சார்த்திகள்‌ 
க.பொ.த. (சா.தர)ப்‌ பரீட்சைக்கே தோற்றுகின்றனர்‌. தேசிய மட்டத்தில்‌ நடைபெறும்‌ இப்பரீட்சைப்‌ 
பெறுபேறுகளினால்‌ பெறப்படும்‌ சான்றிதழ்‌ உயர்கல்விக்கான தகுதியைப்‌ பெறுவதற்கு மட்டுமன்றி 
நடுத்தர மட்டத்தில்‌ தொழில்‌ வாய்ப்புகளைப்‌ பெறுவதற்கும்‌ உள்நாட்டிலும்‌ வெளிநாட்டிலும்‌ 
பல்கலைக்கழகங்களின்‌ சில கற்கைநெறிகளைப்‌ பயிலுவதற்கான அடிப்படைத்‌ தகைமையை 
அளவிடும்‌ அளவுகோலாகவும்‌ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படூவதற்கு 
நம்பகம்‌, தகுதி ஆகியவற்றுடன்‌ உயர்தரமும்‌ காரணங்களாகும்‌. 


இப்பரீட்சையில்‌ உயர்‌ அடைவினைப்‌ பெறுவதற்காக மாணவர்களும்‌, அந்த எதிர்பார்ப்பை 
நிறைவு செய்வதற்காக ஆசிரியர்களும்‌ பெற்றோர்களும்‌ அதிக முயற்சியை மேற்கொள்கின்றனர்‌. 
அவர்களின்‌ எதிர்பார்ப்பை நிறைவேற்றும்‌ வகையிலும்‌ அதற்கு உதவும்‌ முகமாகவும்‌ இலங்கைப்‌ 
பரீட்சைத்‌ திணைக்களத்தினால்‌ இந்த மதிப்பீட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டூுள்ளது. இந்த 
மதிப்பீட்டறிக்கையில்‌ உள்ளடக்கப்பட்ட தகவல்கள்‌ பரீட்சையை எதிர்நோக்கும்‌ மாணவர்கள்‌, 
ஆசிரியர்கள்‌, அதிபர்கள்‌, ஆசிரிய ஆலோசகர்கள்‌, பாடத்துக்கான கல்விப்பணிப்பாளர்கள்‌ 
அனைவருக்கும்‌ பயனுள்ளதென்பதில்‌ ஐயமில்லை. ஆகவே இதனை நூலகத்தில்‌ பேணுதல்‌ 
மிகப்‌ பொருத்தமானதாகும்‌. 


இந்த மதிப்பீட்டு அறிக்கை மூன்று பகுதிகளைக்‌ கொண்டது. பகுதி 1 இல்‌, வினாப்பத்திரம்‌ 
ரீதியாக பாட இலக்குகள்‌, பாட அடைவு பற்றிய தகவல்கள்‌, மாவட்டம்‌, கல்வி வலயம்‌ 
என்பவற்றிற்கேற்பத்‌ தரப்பட்டுள்ளன. பகுதி 11 இல்‌, முதலாம்‌ இரண்டாம்‌ வினாப்பத்திரத்தின்‌ 
எதிர்பார்க்கப்பட்ட விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ விடைகள்‌ பற்றிய அவதானிப்புகளும்‌ 
முடிவுகளும்‌ வழிகாட்டல்களும்‌ அடங்கியுள்ளன. பகுதி 111 இல்‌ விடை எழுதும்போது 
கவனத்திற்கொள்ள வேண்டிய விடயங்களும்‌ கற்றல்‌ - கற்பித்தல்‌ பணி பற்றிய கருத்துக்களும்‌ 
ஆலோசனைகளும்‌ அடங்கியுள்ளன. பல்வேறு தேர்ச்சிகளும்‌ அத்தேர்ச்சி மட்டங்களை 
அணுகுவதற்கு கற்றல்‌ - கற்பித்தல்‌ செயன்முறையை ஒழுங்கமைக்க வேண்டிய முறைகள்‌ 
பற்றியும்‌ உங்களுக்கு துணைபுரியக்‌ கூடிய அம்சங்களும்‌ தரப்பட்டுள்ளன. 


இந்த அறிக்கையின்‌ பண்புத்தர விருத்திக்காகப்‌ பயனுள்ள கருத்துக்களையும்‌ 
ஆலோசனைகளையும்‌ எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்‌ கொள்வதுடன்‌ இதனைத்‌ 
தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட பிரதான பரீட்சகர்களுக்கும்‌ இலங்கைப்‌ 
பரீட்சைத்‌ திணைக்கள அலுவலர்களுக்கும்‌ இச்செயற்குழுவினர்‌ அனைவருக்கும்‌ எனது 
நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


அனுர எதிரிசிங்க 
பரீட்சை ஆணையாளர்‌ நாயகம்‌ 


2011 ஒக்டோபர்‌ 20 

ஆய்வு அபிவிருத்திக்‌ கிளை 

தேசிய மதிப்பீட்டிற்கும்‌ பரீட்சித்தலுக்குமான சேவை 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 

பெலவத்தை, 

பத்தரமுல்ல. 


- ill - 


Download Past Papers at : www.freebooks.|k 


வழிகாட்டல்‌ 


ஒழுங்கமைப்பும்‌ நெறிப்படூத்தலும்‌ 


இணைப்பும்‌ தொகுப்பும்‌ 


ஆக்கக்‌ குழு 


கணனி பக்க வடிவமைப்பு 


ற்கு = 


திரு. அனுர எதிரிசிங்க 
பரீட்சை ஆணையாளர்‌ நாயகம்‌ 


திருமதி. கயாத்திரி அபேகுணசேகர 
பரீட்சை ஆணையாளர்‌ 
(ஆய்வு அபிவிருத்திக்‌ கிளை) 


திருமதி. மை.ஜீவராணிபுனிதா 
உதவிப்‌ பரீட்சை ஆணையாளர்‌ 


திருமதி. சோ.பாலசுந்தரம்‌ 
ஓய்வுபெற்ற பிரதிப்‌ பரீட்சை ஆணையாளர்‌ 


திருமதி த. சிவகுருநாதன்‌ 
ஆசிரிய ஆலோசகர்‌ 
வலயக்‌ கல்வி அலுவலகம்‌, 
கொழும்பு 


திருமதி. உ. குகநாதன்‌ 
ஆசிரிய ஆலோசகர்‌ 
வலயக்‌ கல்வி அலுவலகம்‌, 
கொழும்பு 


திரு.பொ.அற்புதரூபன்‌ 
முகாமைத்துவ உதவியாளர்‌ 


செல்வி றஹீனா ஹாசிம்‌ 
கணனி தரவுப்‌ பதிவாளர்‌, 


Download Past Papers at : www.freebooks.|k 


1.3. 


2:2, 


23. 


பகுதி 111 
3.0 


3.1 
3.2 


உள்ளடக்கம்‌ 


பாடக்‌ குறிக்கோள்களும்‌ பாட அடைவும்‌ 

பாடக்‌ குறிக்கோள்கள்‌ 

பரீட்சார்த்திகளின்‌ பாட அடைவு தொடர்பான தகவல்கள்‌ 

1.2.1. இப்பாடத்துக்குத்‌ தோற்றிய பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கை 

1.2.2. பரீட்சார்த்திகள்‌ தரங்கள்‌ பெற்ற விதம்‌ 

1.2.3 மாவட்டங்களின்‌ அடிப்படையில்‌ முதல்‌ முறையாகத்‌ தோற்றிய பாடசாலைப்‌ 
பரீட்சார்த்திகள்‌ தரங்கள்‌ பெற்ற விதம்‌ 

1.2.4 கல்வி வலயங்களின்‌ அடிப்படையில்‌ முதல்‌ முறையாகத்‌ தோற்றிய 
பாடசாலைப்‌ பரீட்சார்த்திகள்‌ தரங்கள்‌ பெற்ற விதம்‌ 

1.2.5 வகுப்பாயிடை அடிப்படையில்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ 


பாட அடைவு பற்றிய பகுப்பாய்வு 








1.3.1 வினாப்பத்திரம்‌ 1 இல்‌ பெறப்பட்டூுள்ள அடைவு 

1.3.2 வினாப்பத்திரம்‌ 11 வினாக்கள்‌ தெரிவு செய்யப்பட்டுள்ள விதம்‌ 
1.3.3 வினாப்பத்திரம்‌ 11 இல்‌ புள்ளிகள்‌ பெறப்பட்டூள்ள விதம்‌ 

1.3.4 வினாப்பத்திரம்‌ 11 இல்‌ பெறப்பட்ட அடைவு 

1.3.5 வினாப்பத்திரம்‌ 11] வினாக்கள்‌ தெரிவு செய்யப்பட்டுள்ள விதம்‌ 
1.3.6 வினாப்பத்திரம்‌ 11] இல்‌ புள்ளிகள்‌ பெறப்பட்டூள்ள விதம்‌ 
1.3.7 வினாப்பத்திரம்‌ 11] இல்‌ பெறப்பட்ட அடைவு 








வினாக்களும்‌ அவற்றிற்கு விடையளிக்கப்பட்டமை தொடர்பான விபரங்களும்‌ 
வினாப்பத்திரம்‌ ] உம்‌ அதற்கு விடையளித்தமை தொடர்பான விபரங்களும்‌ 
2.1.1 வினாப்பத்திரம்‌ I - கட்டமைப்பு 

2.1.2 வினாப்பத்திரம்‌ 1 

2.1.3. வினாப்பத்திரம்‌ 1 - புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌ 


2.1.4 வினாப்பத்திரம்‌ 1 இற்கு விடையளிக்கப்பட்டுள்ள விதம்‌ பற்றிய அவதானிப்புகளும்‌ 


முடிவுகளும்‌ 


வினாப்பத்திரம்‌ 11 உம்‌ அதற்கு விடையளிக்கப்பட்டமை தொடர்பான விபரங்களும்‌ 

2.2.1 வினாப்பத்திரம்‌ 11 - கட்டமைப்பு 

2.2.2 வினாப்பத்திரம்‌ 11 - எதிர்பார்க்கப்பட்ட விடைகள்‌, புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌, 
விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்பும்‌ முடிவுகளும்‌ 


வினாத்தாள்‌ 1117 உம்‌ அதற்கு விடையளிக்கப்பட்டமை தொடர்பான விபரங்களும்‌ 

2.3.1 வினாப்பத்திரம்‌ 111 - கட்டமைப்பு 

2.3.2 வினாப்பத்திரம்‌ 11] - எதிர்பார்க்கப்பட்ட விடைகள்‌, புள்ளிவழங்கும்‌ திட்டம்‌, 
விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்பும்‌ முடிவுகளும்‌ 


விடையளிக்கும்போது அவதானிக்கப்பட வேண்டிய விடயங்களும்‌ ஆலோசனைகளும்‌ 


விடையளிக்கும்போது அவதானிக்கப்பட வேண்டிய விடயங்கள்‌ 
கற்றல்‌ கற்பித்தல்‌ தொடர்பான கருத்துகளும்‌ ஆலோசனைகளும்‌ 


Download Past Papers at : www.freebooks.|k 


பக்க எண்‌ 


20 
21 


30 
31 


41 
43 


பகுதி 1 


1.0 பாடக்‌ குறிக்கோள்களும்‌ பாட அடைவும்‌ 


1.1 பாடக்‌ குறிக்கோள்கள்‌ 


தமிழ்மொழியைத்‌ தொடர்பாடற்‌ கருவியாக காலத்திற்குப்‌ பொருத்தமான 
முறையில்‌ வினைத்திறனுடன்‌ கையாளுதல்‌. 


இலக்கியங்களினூடாக சமூக, கலாசார விழுமியங்களை அறிந்து 
அவற்றைப்‌ பெறுதல்‌. 

கலைகள்‌, அறிவியல்‌, தொழில்நுட்பத்துறைகள்‌ என்பவற்றின்‌ 
வளர்ச்சிக்கேற்ப மொழியைச்‌ செம்மையாகப்‌ பயன்படுத்தும்‌ ஆற்றலைப்‌ 


பெறுதல்‌. 


மொழியூடாக மாணவர்‌ தம்‌ ஆளுமையை வளர்த்துக்‌ கொள்ளுதல்‌. 


தேசிய ஒருமைப்பாட்டுணர்வை வளர்க்க மொழியைச்‌ சாதனமாகக்‌ 
கொள்ளல்‌. 





Download Past Papers at : www.freebooks.|k 


1.2. பரீட்சார்த்திகளின்‌ பாட அடைவு தொடர்பான தகவல்கள்‌ 


1.2.1 பரீட்சைக்குத்‌ தோற்றியோர்‌ தொகை 


தமிழ்‌ 
67119 12908 80027 


அட்டவணை 1 





1.2.2 தரங்கள்‌ பெறப்பட்ட விதம்‌ 


| 
பன்ன மொத்தம்‌ | சதவீதம்‌ 





அட்டவணை 2 


Download Past Papers at : www.freebooks.|k 


1.2.3 மாவட்டங்கள்‌ அடிப்படையில்‌ முதல்‌ முறையாகத்‌ தோற்றிய பாடசாலைப்‌ பரீட்சார்த்திகள்‌ 
தரங்கள்‌ பெற்றுள்ள முறை: 


தோற்றியவர்‌ 


மாவட்டம்‌ 
எண்ணிக்கை 


. கொழும்பு 


2. கம்பஹா 


Ww 
BR 
Ne) 


3. களுத்துறை 
4. கண்டி 

5. மாத்தளை 
6. நுவரெலியா 


7. காலி 


2 
~ 
~ 


2 
ஓ 
© 


N 
nn ~ No] 


8. மாத்தறை 
9. அம்பாந்தோட்டை 
10. யாழ்ப்பாணம்‌ 
. கிளிநொச்சி 
12. மன்னார்‌ 
13. வவுனியா 
14. முல்லைத்தீவு 
15. மட்டக்களப்பு 
16. அம்பாறை 
17. திருகோணமலை 
18. குருநாகல்‌ 


19. புத்தளம்‌ 


ல 
pay 
a 


r 


20. அனுராதபுரம்‌ 


12 
| 
[ஸா] 


. பொலன்னறுவை 
22. பதுளை 
23. மொனராகலை 


24. இரத்தினபுரி 


25. கேகாலை 


மொத்தம்‌ 


அட்டவணை 3 


சாதாரண 
சித்தி 
டூ) பெற்றவர்‌ 


சித்தி 
(A+B+C+S) 
பெற்றவர்‌ 


பயி 


ரஷ அண [ன வண 
வ அனி வ afr 
னவ அ 
> 
ல 
= 
2146 
1163 
5069 
=p 
77.19 


சித்தி 
யடையாதவர்‌ 


(W) 


எண்ணிக்கை 


எண்ணிக்கை 


546 


mS 
2 


11.86 


6 ¢ Re 
BE x ர எண்ணிக்கை 


ஸூ 
2 
ஓ 
பா 
நட 
XQ 
ஆ 
ஸ்‌ 
= 
ழூ 
| 
ஓ 


1236 | 28.64 


ip 
ம்‌ 


fon 
N ஓ 
~ No] 


9.76 6.68 


|. 
o 
ஆ 


387 13.08 1357 1620 6.72 


N 
2 


10.83 4.91 


ம்‌ 
a = lon 
ம n 


Fe 
bo 
N 


6.56 


சே 
ம்‌ 
சே 


uo 
N 


0.24 


ல 
a 
~ 


83.2 


3 
7 


oo 
= 
ம்‌ 
= 
mn 


25.85 


28.43 


2092 8.48 


140 


x 
2 
ல 
சே 


7.09 


9 
0 
2 


102 


N 
2 
an 
= 
ஓ 
ட 
2 
Na 


143 | 10.20 


=I 
iS 
oo 


> 
2 
ஃ 
2 
1 
n 


்‌ 
ம 5 
to 2 
He லே 
= 12 
N ஐ ஆ Nn 2 
— wo na 2 ல்‌ லை n ளி 2 oo 
¥4 ~ oO oO © சே an fom ~ [ஸு] n — N 


03 5.97 


ராரா 
a 


2 
eS) 
an 


5.88 


N 
ம்‌ 
to 
an 


= peal al 


25.59 1989 1203 | 19.18 


80.82 


535 742 | 15.08] 14.27 | 29.01 1566 4270 | 86.81 649 


© 


13.19 


El 


278 


nN 
w 
Ne) 


1008 


N 
Nn 
| 
(ஸா) 


305 


சே 
12 
3 
‘oO 
N 
ம்‌ 
N 
சே 


126 


ம 
we 
x 


210 


= 
~~ 
iy 
சே 
12 
ம்‌ 
a 
ம 


175 


| 
= 


n 
x 
= 
௯ 
wo 
ron 
N 
na 
ip 
S 
NN 
IN] 
ல 


Tell 
= 
less N 
Nn oo 
a ட. 
‘oO (ணு 


ஸூ 
2 
ge 
in 
ம்‌ 
நட 
n 
ஓ 
௦ 
BR 
oo 
= 


ia 
wn 
x 


ம 

[பை 

ம்‌ 
a a 
4 oo 
nn Oo 
= = e 
wv an > 
ப oO ss 
is) =<) oo 


ஃ 


க 
> 
சே 
S 
in 


24.38 687 


> 
N 
o 


= 
= oy 
= ஓ 
= லே 6 | லே ஓ 


N 
N 
00 
ஐ 


~ 
on 
[௪5] 
‘eo 


5365 15053 | 26.22 | 17892 





Download Past Papers at : www.freebooks.|k 


பாடசாலைப்‌ 


ப்படையில்‌ முதல்‌ முறையாகத்‌ தோற்றிய 


ங்கள்‌ அடி 


கல்வி வலயங்‌ 


1.2.4 


ர்த்திகள்‌ தரங்கள்‌ பெற்றுள்ள முறை : 


பரீட்சார்‌ 


சாதாரண 


யடையாதவர்‌ 


ஓ 
+ 
ட 
டா 
ஆ 





தோற்றியவர்‌ 


18.34 
25.35 
1.41 
4.78 
4.16 
2.44 
26.38 
28.19 


) 


3 


) 


3 


1 


3 


) 


க 
45.52 
44.49 
3 


40.91 


606 
1 ! ! ! ! Se 
a 


கம ஐழ20 190919 


126 90.00 10.00 

219 75.26 24.74 

192 82.76 17.24 

258 76.56 23.44 

260 83.87 16.13 

143 TEA 22.28 
som 9 


1.34 


3 
y 


3 


+t+Pololololofjrefn (| வ(௰ 
[1981115910 ey 4 W]e] ஆதி இன: ] 
வ்‌ ட்‌ [4 (21 [8512 (வ (21ஐ 
3 ழி காந்‌ [ரூ [ரூ | ரூ (ரூ. (வி பதி த்து இ இடா இ on 
x alolatlTatso aAlwloelala alo 
௩1௨1-1 [௪ ஐ [ஒ[* [ஐ (௬ 4 
வி (ரூ [ர கு [ [௩ [௮ 
Alo|lalolfof—rn nm} oloilrn]|alofwofrs 
PPMP OPAMP ALA ay து ப ௦81௭ (வ1 resr1sr1stsc 
னி இலது நை ந Stu (௦ [1 வ [வ (வி 
வரவ [- [1 வ [வ (வவ ALALATaAL AT aT alts வி 
ale] an] olal wo] oo] எ (வ(வ1/௩(௰ம([( ௨(௦ ஒழ 
௩ (2 Alwol alr tia oltlolatTa}] ௪ (- tla 
a} _|[=|[௬ Yeas ye 
oluntiloalt{[alastoel]+ w|olalal=|e wlolr|lc|w a 
நல இண இதி்‌ இது இட இக ரத்த இடு இல. ச இடி [இன தி இம்‌. +t 
A, Sot ail ofr }yaltofr Sloalalco}tTalts clas] | 1 
_ |= = ு[ [15 = a த இத! 
4 |x| (ஐ [வு [2 (வ (ம(வ ஹூர்‌ ௩[([(வ( (ஐ (௩ (ர[-(ஐ[ 
[nln -|a|[|c|= க [௩(௨(- lw] வி ala 
4 4 வு வ வி 
rflofalalals+ xine al=|wfle] ஒர [௩௨( ௨ ow [no cls 
! ச மிதி நவ ந்து இச இட! இடு இது இரக இழி lal ay ay ATA] 2] த்‌ ape 
of me] re] of] +] od al alofu Aa] |e] எ (ம [ம(௨ A] af a a] + 
= _ = _ 
வ Ala]? u]ofatla ஐ[312 (1௮ வ ௨(௨(௨(௨ ஒர (வ n| + 
[வ [வ ee 06 மு வவ [௬ Alt lala a வி 
_ = 


= = a = ம்‌ (௨1௦ +t = = = x i=) nan] co m=] oO};]S அ (ஜி தந்தி இவ +t ல a wo 
வி ஓழு (ரு = ம்‌ + w i=) ம்‌ ஓ. + + வ i=) a = = co ee} வி Lae 
= வி (இ இடா! aia jw r co an = va) = ] = 


33.33 
27.27 


299 
16 
290 | 2 


பப்ப a 


EI) வா 


253 


HOI PING 190919 


12.58 


15.71 35.00 30.71 


ET] ee Ee 
106 33.5 
28.51 
1.36 
4.30 


22 
41 
52 


] 


5 


எண்ணிக்கை 
v4 4 A vA க 


ஜா] ஸல] oo] es] வம] ஸுக] mo] கல] mo] ௩0 


கம்பஹா 
ங்கொட 
0. மத்துகம 
1. ஹொரணை 
5. தெல்தெனியா 
6. வத்தேகம 
7. கட்டுகஸ்தொட்ட 
8. மாத்தளை 
9. கலேவெல 
நுவரெலியா 


ட்‌] 
8 
E 
9 
E 
a 
© 
வ்‌ 


1] 
பஜ 
8 
ட 
“16 
“EN 
| 
3 
ல 
ஸ்‌) 


4. பிலியந்தல 

6 மினுவா 

7. நீர்கொழும்பு 

8. களனி 

9. களுத்துறை 

20. நாஉல 

21. வில்கமுவ 

23. கொத்மலை 

24. ஹட்டன்‌ 

25. வலப்பனை 

26. ஹங்குரன்கெத்த 
28. எல்பிட்டிய 

29. அம்பலாங்கொடை 
30. உடுகம 

31. மாத்தறை 

32. அக்குரஸ்ஸ 

33. முலடியன-ஹக்மன 
34. மொறவக்க 

35. தங்காலை 


5 
22 





Download Past Papers at : www.freebooks.|k 


மாவட்டம்‌ 


36. அம்பாந்தோட்டை 
37. வலஸ்முல்லை 
38. யாழ்ப்பாணம்‌ 

39. தீவகம்‌ 

40. தென்மராட்சி 
41. வலிகாமம்‌ 
42. வடமராட்சி 
43. கிளிநொச்சி 
44. மன்னார்‌ 

45. மட 

46. வவுனியா - தெற்கு 
47. வவுனியா - வடக்கு 
48. முல்லைத்தீவு 

49. துணுக்காய்‌ 

50. மட்டக்களப்பு 

51. கல்குடா 

52. பட்டிருப்பு 

53. மட்டக்களப்பு -மத்தி 
54. அம்பாறை 

55. கல்முனை 

56. சம்மாந்துறை 

57. மஹாஓய 

58. தெஹியத்தகண்டிய 
59. அக்கரைப்பற்று 

60. திருகோணமலை 
61. மூதூர்‌ 

62. கந்தளாய்‌ 

63. கிண்ணியா 

64. குருநாகல்‌ 

65. குளியாப்பிட்டிய 

66 நிக்கவெரட்டிய 

67. மாகோ 

68. கிரியுள்ள 

69. இப்பாகமுவ 

70. புத்தளம்‌ 

71. சிலாபம்‌ 


72. அனுராதபுரம்‌ 


தோற்றியவர்‌ 
எண்ணிக்கை 


nN 
சே 


és 
rs 
2 எண்ணிக்கை 
[சப Nn 
No 
> de 


டட 
ஓ 
pea 


153 
207 
1110 
292 
1967 
587 
967 
602 
2270 
1099 


159 


oO 
௨ம்‌ |= | 


| 


~ 


[அ 


n 
Ne) 
a 


= 
N{|Nj|ojN 
xo (& (| ௨(ல 
உ (டெ சேசு 


சாதாரண 
சித்தி 
(S) பெற்றவர்‌ 


எண்ணிக்கை 
எண்ணிக்கை 
எண்ணிக்கை 


| 


2) உ உப ஊர EE 
வய ய 


187 | 30.71 129 


ழூ 
‘6 
= 
௯ 
iS) 
ron 
ழூ 
ம 


>) 
ம்‌ (௨2 


= 
oO 
= = 
~m | oo |S 
wolofte 
w FO Fe 
2 
No 
லே 


262 
3 


26.65 251 


212 11. 


lon 
N 


65 


மூ. [2 
5212 


ஓ 
be 
N 


ale 


wty 


244 57| 2 40 


a 
x 
ஓ 
சே 
ச 
[=] 
2 
ஓ 
in 
lon 


N ww 
a 
oo 


615 


87 


= 
= 
oo 
eS) 
Ne} 
Ne) 
2 
nm 
ழூ 


95 347 


an 
> 
ழூ 
a 
டூ 


97 
568 


2 
பத்தி இண 


2142 12 12 

12141. 
min 

௨0௦ 10 


௨ (௮14௮ 
pay 


io] 


2 
NO [ம 
al 
ட. 
ஐ 
in 
a 


221 


10 


Ne) 
90 
2 
n 


46 


ie) 


= 
ஓ 
No] 
= 
= 
N 
~ 
N 
(52 
oO 


302 


ட 
3 [|= [ala 
fon alin fo | 


28 


Nn 
சே 


ஹே 
i 
BR 
_ 
(2 
x 


266 


N 
~ 
= 
wo 
ல 
லே 
12 
ஓ 
~ 
ட 
சே 


2 


N 
ஓ 
கு 
Ne} 
ஓ 


457 


a 
ட. 
ல 
XQ 
ie) 
ஃ 
[௮ 
Oo 


4 


0 


~ 
a= 


A 


1 


ele 

இணை இன்த ந 

cle] 
| 


ம்‌ 
= 
ஒ 
— 
பம 


0 


Aa 
w 
in 
a 
nr 


= 
= 
~ 


ல இளி ய 
(> > 
தி இச a 
| a 


wo 
pay 
oo 
N 


9 


N 
eS) 


0 


ஐ 
eS) 


ட 

ஸ்‌ . 
uo 

— oO ஓ 


17 6 


io) we 
we 


9 
30 


8 


ல 


27.78 430 


N 
ழ்‌ 
ஸ்‌ 
னு 
oh 
ழூ 
= 
we 


23.45 


= 
\o 
oO 
= 


A 


30.9 49 


o 
| 


eS) 


zB 


11| 24.47 469 


bo 
© 
Ww 
ஃ 
yo 
ww 
ஃ 


7 


an 


20.88 1 


wn 


5 
2 
3 
0 
8 


uo 
i) 
3 
பூ 
ox 
Ww 


58 | 27.10 


ஓ 
(2 
த இச) 

oo 

nN 

Ww 


57 | 34.34 


a 
N 
= 


28 


A 
ல 
ம்‌ 
நனி 
Pied 
in 


22.5 


[] 


7 
4 
6 
8 
55 
38 
6 
7 
4 
17 
7 


2 
wm 
1 
or) 
_ 
N 
a 
திண 
(இ 00 
N 
(2 


ll 7 


N To [ம 
14211 (வ 


\o 
சே 
சே 
சே 
சே 


57 


ம்‌ 


= 
ல 
‘o | 90 
RIS 
ale 
wpe 
Nw 
Alo 
2௨1௦௨ 
ம்‌ |௯ 
x 
Ae 


£ 


NTN 
io} 


a 


25 


> 
(ஸா) 


Download Past Papers at : www.freebooks.|k 


சித்தி 
(A+B+C+S) 
பெற்றவர்‌ 


Re 


| 
| | 


TEE 
22 232 [ 79.45 | 
1697| 86.27 
3 
2 


28.88 
41.91 


36.21 
31.50 


2 

64 

88 
739 | 67.24 
1225| 76.71 
1223 | 93.64 
96 
17 
36 


2 


mn 


30.87 


28.78 


1665 | 92. 1 


3 
34 
1281 


711 


1574 
184 74.80 
ர 


3 
941 
272 
2 
2 
4 


7 
2 
7 
70 
8 
42 
70 


1 

4 
1 
14 
1 


2 


சித்தி . 
யடையாதவர்‌ 


19.43 


23.37 





படட சித்தி ட்ட த்‌ 
சித்தி (A+B+C+S) 
6) பெற்றஹ்‌| o ப்‌ 
பற்றவர்‌ 


ட 
14 | 22.22 19 | 30.16 


தோற்றியவர்‌ 
எண்ணிக்கை 


எண்ணிக்கை 


N 
நட 
Kk 


| எண்ணிக்கை 

நஜி எண்ணிக்கை 
Re 

எண்ணிக்கை 

எண்ணிக்கை 


73. தபுத்தேகம 4 


| 


74. கெக்கிராவ 


= | 
air 
ம்‌ (௦ 

we 


= இ] மே [ம NTR > > 
உ [மே [மூ [2 | ச உ (ம (ம \o Nn ம்‌ 0௮ 


ன்‌ ன 
A [RIN |S : 
Bloflofuyefu 
nn சே © ல ம்‌ Nn 


= 
12 
சே 


75. கலென்பின்துனுவெவ 


\o 
tn 
ம்‌ 


76. கெபித்திகொல்லாவ 


| 
we 


\o 
oo 
a 
w 


77. பொலன்னறுவ 


78. ஹிங்குரக்‌ கொடை 


n 
a 
ஹ 
இ 
a 
© 


79. திம்புலாகல 


ron 


80. பதுளை 


iB 


81. பண்டாரவளை 


a 
© 


82. மஹியங்கனை 


2 Nm] WwW | ம 
> = [|i 
No] ~ [|i 


டி 
(2 
S 
ஸூ 
ல 


83. வெலிமடை 


> 
ழு 
Ww 
௨. 
ம்‌ 
ey 
Ne) 


84. பசறை 


= 
oO 
= 
ட 
சே 


w 
£2 £ 
us 
ம்‌. 


85. மொனராகலை 


86. வெல்லவாய 


we 


87. பிபிலை 


= 
ஸ்‌ 
iN 


88. இரத்தினபுரி 


ம்‌ 
natn 
o | 


No 
ie 
Ww 
க 


78 | 27.56 


89. பலாங்கொடை 


90. நிவித்திகல 


an 
ட 
சே 
12 
~ 
oO 
Les) 


N 
= 
j=) 
oo 


91. எம்பிலிபிடிய 


எண்ணிக்கை 
= _ _ [ம to 2 
— > NO ணி > wn an > i) = 2 nN — 


= 
~ 
© 


= 
© 


92. கேகாலை 


16.12 


536 9.34] 7539 | 13.13 | 15053 


N 
சே 
\o 
சே 


93. மாவனல்லை 


x 
2 
2 
= 
ல 
ம்‌ 
ட. 
௬ [2216 
ல ॥ 010௦ 
Alar] Ss 
= 
N 
2 


wo 
oo 

= = 

‘oy s ~|w = N an = ~ 
~|[x~(> sa] A wm 2 2 Nn ஆ 


an 
மறு . 
in 
மூ 


40.72 


oN 
D 
No) 


94. தெஹிஓவிட்ட 


மொத்தம்‌ 57414 26.22 





= 
oO 


அட்டவணை 4 


Download Past Papers at : www.freebooks.|k 


1.2.5 வகுப்பாயிடை அடிப்படையில்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ 


ச சதவ, 


டட உ ட] 1 டை 





அட்டவணை 5 
மேலே தரப்பட்டுள்ள அட்டவணையிலிருந்து தகவல்களைப்‌ பெறும்‌ விதம்‌ கீழே தரப்பட்டுள்ளது. 
உ-ம்‌ : புள்ளிகளின்‌ வீச்சினைக்‌ கொள்ளும்போது, இப்பாடத்தில்‌ 71-80 இற்கும்‌ இடையிலான 
புள்ளிகளைப்‌ பெற்றவர்களின்‌ எண்ணிக்கை 4917 ஆகும்‌. அதன்‌ சதவீதம்‌ 6.14% ஆகும்‌. 30 


புள்ளிகளுக்கு குறைவான புள்ளிகளைப்‌ பெற்றவர்களின்‌ எண்ணிக்கை 19,191 ஆகும்‌. அதன்‌ 
சதவீதம்‌ 23.98% ஆகும்‌. 


Download Past Papers at : www.freebooks.|k 


1.3. பாட அடைவு பற்றிய பகுப்பாய்வு 


வினாப்பத்திரம்‌ 1 இல்‌ பெறப்பட்டுள்ள அடைவு 


1.3.1 


‘TILUWEME கழுமுகையம AIT 66 ‘Se ‘EE ‘ST ‘El PWR moive 

‘11S Nisgise ‘que காமு பம Ae 06 கபாடியா (98) FATS TWEE (ஐ TMT %c6 (பம 
Tepe யாழி2 eOehouwpe nte6e ‘TNT டர Eye எடி யாழ அடியா TI; 06 Anwspiiiasrs WS WHY - ராமப ௫ 
TECEODnneeuope ராமர்‌? ராமப ட TDW யர்‌) 

CGN படிமமும்‌ [யமாமா w@ ச ATInnee flume wou PWS “உரு ராமர பைசா “10/00/91/0311 SS 


௫௨௪1௫ யர 


Ov 6€ 8E LE OE SE ye CE 06 TE 0666 80/6 96 ST HT EC CT IT 0c ol BI LI 91 ST PI el CI IT O16 8 L 9S bE ௩ | 





























agg மீழடுராறகைமாடாமாம ஐயாழ்‌.2 L@)eG)x2e யம 
I aig - aM சணிய சிரச - TZ 
010 - அறா ஈ(ரச்‌ ப) ச “யாடு ஐ 


ர hoor 





Download Past Papers at : www.freebooks.|k 


1.3.2 வினாப்பத்திரம்‌ 11 - வினாக்கள்‌ தெரிவு செய்யப்பட்டுள்ள விதம்‌. 


க.பொ.த. (சா.தர)ப்‌ பரீட்சை - 2010 

(22) தமிழ்மொழியும்‌ இலக்கியமும்‌ இது = RD/16/02/0OL படிவத்திலிருந்து பெறப்பட்ட 
வினாப்பத்திரம்‌ 11 தகவல்களைக்‌ கொண்டு தயாரிக்கப்பட்டது. இவ்‌ 

வரைபிலிருந்து தகவல்களைப்‌ பெறும்‌ முறை பின்வரும்‌ 

உதாரணம்‌ மூலம்‌ காட்டப்படூகிறது. 


வினாக்கள்‌ தெரிவு செய்யப்பட்டுள்ள விதம்‌ 








உதாரணம்‌ - மேலே உள்ள வரைபின்படி முதலாம்‌ 
வினாவை 98% மானோர்‌ தெரிவு 
செய்துள்ளனர்‌. 3ம்‌ வினாவை 96% 
மானோர்‌ தெரிவு செய்துள்ளனர்‌. 



































1 2 3 4 5 


வினா இலக்கம்‌ 








வரைபு 2 - RD/16/02/0. படிவத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்‌ 
1.3. 3 வினாப்பத்திரம்‌ 11 இல்‌ புள்ளிகள்‌ பெற்றுள்ள விதம்‌ 


& பொ. த. (சா.தர)ப்‌ பரீட்சை - 2010 RD/16/02/OL படிவத்திலிருந்து 
(22) தமிழ்‌ மொழியும்‌ இலக்கியமும்‌ வினாப்பத்திரம்‌ 11 பெறப்பட்ட தகவல்களைக்‌ 
வினாக்களுக்குப்‌ புள்ளிகள்‌ பெறப்பட்டூள்ள விதம்‌ கொண்டு வரைபு 3 
(புள்ளிகளின்‌ வீச்சுக்கேற்ப) தயாரிக்கப்பட்டது. 
இவ்‌ வரைபிலிருந்து 
ள்ளி வீச்சுக்‌ * . . 
TE தகவல்களைப்‌ பெறும்‌ முறை 
00-25% பின்வரும்‌ உதாரணம்‌ மூலம்‌ 
ங்கள்‌ காட்டப்படுகிறது. 
76-100% 























உதாரணம்‌ - 





1ஆம்‌ வினாவுக்கு ஒதுக்கப்பட்ட 





புள்ளிகள்‌ 20 ஆகும்‌. புள்ளி 
வீச்சு 00-252  இற்கிடையில்‌ 
(0-5புள்ளிகள்‌) 202 த்தினரும்‌, 

புள்ளி வீச்சு 26-502 இற்கிடையில்‌ 
(6-10 புள்ளிகள்‌) 352 த்தினரும்‌, 


புள்ளி வீச்சு 51-752 இற்கிடையில்‌ 
(11-15 புள்ளிகள்‌) 
! 322த்தினரும்‌, புள்ளி வீச்சு 
| | | 76-1002 இற்கிடையில்‌ 
2 3 4 2 


(16-20 புள்ளிகள்‌) 
வினா இலக்கம்‌ 134 த்தினரும்‌ பெற்றுள்ளனர்‌. 
























































வரைபு 3 - RD/16/02/OL படிவத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்‌ 


Download Past Papers at : www.freebooks.|k 


வினாப்பத்திரம்‌ 11 இல்‌ பெறப்பட்ட அடைவு 


1.3.4 


qos aimee 

a (TIT) மடிய Ay furore Edirnune TA EF dS ரோமா ரா (0) மடிய ATS p PUY MAGS TWEE ndeqgie@ 
te %1 sy EWM wumfe Oe (ர) hofi 09௪ 9 LuGgeyomrespe wயumழeச இகர ழு wB * யடி : EG 
TECiog¢gOnneeiwyse MAT Migs MM 

Cad) cing 1டமுகமாமலம்‌ Fairs டட MaTAnIee fume Goi பம கமாமலல்‌ TING ராமர்‌? பைம்‌ “10/0/91/031] SS 


ராடுக்மழ்று ராக ராடுகரமழ்று - :ம௫ யம 









































ag டீடடராககமாடம கயாழ்‌2 இழிய heft 
Tl ign - AMPLE ஏணியின்‌ - ZZ 
0107 - அரா பான்‌) 4 பாடு ‘= 


p hiro 





- 10 - 


Download Past Papers at : www.freebooks.|k 


1.3.5 வினாப்பத்திரம்‌ 111 - வினாக்கள்‌ தெரிவு செய்யப்பட்டுள்ள விதம்‌ 


இது RD/16/02/OL படிவத்திலிருந்து பெறப்பட்ட 


க.பொ.த. (சா.தர)ப்‌ பரீட்சை - 2010 
(22) தமிழ்மொழியும்‌ இலக்கியமும்‌ 
வினாப்பத்திரம்‌ 111 
வினாக்கள்‌ தெரிவு செய்யப்பட்டுள்ள விதம்‌ 





























வினா இலக்கம்‌ 





வரைபு 5 - %$)/16/02/01, படிவத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்‌ 


1.3.6 வினாப்பத்திரம்‌ 111 க்கு புள்ளிகள்‌ பெறப்பட்டூள்ள விதம்‌ 


க. பொ. த. (சா.தர)ப்‌ பரீட்சை - 2010 
(22) தமிழ்மொழியும்‌ இலக்கியமும்‌ வினாப்பத்திரம்‌ 111 
வினாக்களுக்குப்‌ புள்ளிகள்‌ பெறப்பட்டூள்ள விதம்‌ 
(புள்ளிகளின்‌ வீச்சுக்கேற்ப) 























00-25% 
(ப26-50% 
51-75% 
76-100% 





























வினா இலக்கம்‌ 


வரைபு 6 - RD/16/02/OL படிவத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்‌ 


- 11 - 


Download Past Papers at : www.freebooks.|k 





தகவல்களைக்‌ கொண்டூ தயாரிக்கப்பட்டது. இவ்‌ 
வரைபிலிருந்து தகவல்களைப்‌ பெறும்‌ முறை உதாரணம்‌ 
மூலம்‌ காட்டப்படுகிறது. 


உதாரணம்‌ - வரைபின்படி முதலாம்‌ வினாவை 
98% மானோரும்‌ 4ம்‌ வினாவை 
94% மானோரும்‌ தெரிவு செய்துள்ளனர்‌. 


RD/16/02/0L படிவத்தின்‌ 

மூலம்‌ பெறப்பட்ட தகவல்களைக்‌ 
கொண்டூ வரைபு 6 
தயாரிக்கப்பட்டது. 

இவ்‌ வரைபிலிருந்து 
தகவல்களைப்‌ பெறும்‌ முறை 
பின்வரும்‌ உதாரணம்‌ மூலம்‌ 
காட்டப்படுகிறது. 


உதாரணம்‌ - 
3ஆம்‌ வினாவுக்கு 
ஒதுக்கப்பட்ட புள்ளிகள்‌ 15 
ஆகும்‌. புள்ளி வீச்சு 
00-25£ இற்கிடையில்‌ 
(0-3 புள்ளிகள்‌) 
754த்தினரும்‌, புள்ளி வீச்சு 
26-50£ இற்கிடையில்‌ 
(4-7 புள்ளிகள்‌) 
302 த்தினரும்‌, புள்ளி வீச்சு 
51-75% இற்கிடையில்‌ (8-11 
புள்ளிகள்‌) 212 த்தினரும்‌, 
புள்ளி வீச்சு 
76-1002 இற்கிடையில்‌ 
(12-15 புள்ளிகள்‌) 
8% த்தினரும்‌ பெற்றுள்ளனர்‌. 


1.3.7 வினாப்பத்திரம்‌ 111 இல்‌ பெறப்பட்ட அடைவு 


‘que ராமே (6) மழு TT டு ர யடி யாடிய 
qm NEE “ராமோ (te) முழி TTS மட ர மல யாடிய MIW Es TWEE Nis TOT wpl பயக எம 
யாழ்‌ #OEEOn (6) Lf. ஏ x VOB ] பூ THE 89 நியம எனம wournfie கெழு (6) மழழிரா ர ர wB | யர - ராமப 5 

[ஜட யல ராமர ராம்ப்‌ டி Trew மர்‌) aiding NLP ECD oopiicasns மட 
TETINNeeLuMe இம Pusaxw~wes பணக ராமர பகவான்‌ “10/0/91/0 SB 


agosto ஈம ராடுகர்மழிறா - 









































qs vss) ராரலையாடானட ume அடிக [ஒழிய 
I ரய்கன் யம - ரரி ஐகமு௫ ahPfucidige - zz 
010 - கமரா Nie us) -E une ௫ 





ட்ர்ய்ஞாடி 


-12- 


Download Past Papers at : www.freebooks.|k 


பகுதி 11 


2.0 வினாக்களும்‌ அவற்றிற்கு விடையளிக்கப்பட்டமை தொடர்பான விபரங்களும்‌ 
2.1 வினாப்பத்திரம்‌ low அதற்கு விடையளிக்கப்பட்டுள்ளமை தொடர்பான விபரங்களும்‌ 


2.1.1 வினாப்பத்திரம்‌ ] - கட்டமைப்பு 





நேரம்‌ :- 1 மணித்தியாலம்‌, மொத்தம்‌ 40 புள்ளிகள்‌ 


40 வினாக்கள்‌ (பல்‌ தேர்வு வினாக்கள்‌) 


1-20 வரையான வினாக்கள்‌ பெரும்பாலும்‌ மொழி வளத்தை கணிப்பிடூவதாகவும்‌, 


21-30 வரையான வினாக்கள்‌ இலக்கணத்திறனைக்‌ கணிப்பிடுவதாகவும்‌, 





31-40 வரையான வினாக்கள்‌ கிரகித்தல்‌, மொழி அமைப்பு, கலைச்சொல்‌ அறிவு, 


பந்தியாக்கம்‌ போன்ற திறன்களை மதிப்பிடுவதாகவும்‌ அமைந்துள்ளன. 


இவ்வினாப்பத்திரம்‌ மாணவர்களுக்கு இலகுவாக விடையளிக்கும்‌ விதத்தில்‌ அமைந்துள்ளமை 
சிறப்பம்சமாகும்‌. 











-13- 


Download Past Papers at : www.freebooks.|k 


2.1.2 வினாப்பத்திரம்‌ 1 


உ பின்வரும்‌ வாக்கியங்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ 19.55 எழுத்திற்‌ காணப்படும்‌ சொல்‌ பற்றிய வினாவுக்குப்‌ பொருத்தமான 
விடையைத்‌ தெரிவு செய்க. 
1. “மின்னும்‌ தார்‌ வீமன்‌ தன்‌ மெய்ம்‌ மரபு” - இங்கு தார்‌ என்பதன்‌ பொருள்‌ 
(1) மலர்‌ (2) கருமை (3) மாலை (4) முடி 


2. “மல்லல்‌ மறுகில்‌ மட நாகுடனாகச்‌ செல்லும்‌ மழவிடை' - நாகு என்பதன்‌ ஒத்தகருத்துச்‌ சொல்‌ 
(1) பசு (2) எருது 3 காளை (4) ஆடு 


3. பாரதியின்‌ பாடல்களைப்‌ பாமரரும்‌ படி த்தின்புறுகின்றனர்‌. - பாமரர்‌ என்பதன்‌ எதிர்ப்பொருட்‌ சொல்‌ 
(1) அறிவிலிகள்‌ (2) நகரத்தவர்‌ (3) பண்டிதர்‌ (4) புத்திசாலிகள்‌ 


4. “மாரவேள்‌ சிலை குனிக்க மயில்‌ குனிக்கும்‌ காலம்‌ - இங்கு மாரவேள்‌ என்பவன்‌ 
(1) முருகன்‌ (2) சிவன்‌ (3) நந்திவர்மன்‌ (4) மன்மதன்‌ 
5. எந்தவொரு கலைப்‌ படைப்பினையும்‌ காய்தல்‌ இன்றி நோக்கல்‌ வேண்டும்‌. - காய்தல்‌ என்பதன்‌ எதிர்ப்பொருட்‌ 
சொல்‌ 


(1) தேய்தல்‌ (2) உவத்தல்‌ (3) வெறுத்தல்‌ (4) கண்டித்தல்‌ 


ஓஒ பின்வரும்‌ வினாக்கள்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ மிகப்‌ பொருத்தமான விடையைத்‌ தெரிவு செய்க. 


6. இடையரும்‌ இடைமகளிரான ஆம்ச்சியரும்‌ வாழுமிடம்‌ 
(1) குறிஞ்சி (2) முல்லை (3) மருதம்‌ (4) நெய்தல்‌ 


7. அரசன்‌ முதலானோர்‌ உலாவரும்போது அதனைப்‌ பொதுமக்கள்‌ அறியும்படி கூறுபவன்‌ 
(1) மூரசறைவோன்‌ (2 தூதுவன்‌ (3) கட்டியகாரன்‌ (4) கூத்தாடி 


8. சிங்கத்தின்‌ இளமைப்‌ பெயர்‌ 
(1) போதகம்‌ (2) பறள்‌ (3) அரி (4) குருளை 


9. ஆலி, ஆழி, ஆளி என்பன முறையே தரும்‌ பொருள்‌ 
(1) ஒலி, கடல்‌, சிங்கம்‌ (2) கடல்‌, ஒலி, சிங்கம்‌ 
(3) சிங்கம்‌, கடல்‌, ஒலி (4) கடல்‌, சிங்கம்‌, ஒலி 


10. பாத்திரம்‌, கப்பல்‌, ஆபரணம்‌ எனப்‌ பல பொருள்களைக்‌ குறிக்கும்‌ ஒரு சொல்‌ 
(1) படகு (2) வளை (3) கலம்‌ (4) அணி 


11. ஒருவருடைய வருகைக்காக ஆவலுடன்‌ காத்திருத்தல்‌ என்ற பொருள்‌ தரும்‌ அருஞ்சொற்றொடர்‌ 
(1) குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி (2 வழிமேல்‌ விழிவைத்து 
(3) ஊணுறக்கம்‌ இல்லாமல்‌ (4) உணர்வொழி காலம்‌ 


12. பின்வருவனவற்றுள்‌ ஒல்லாந்த மொழிச்‌ சொற்கள்‌ கொண்ட தொகுதி 
(1) கேத்தல்‌, நொத்தாரிசு, தோம்பு (2 கடதாசி, கரத்தை, சப்பாத்து 
(3) குசினி, பீரோ, பட்டாளம்‌ (4) பென்சில்‌, மைல்‌, சினிமா 


13. குமரன்‌ வேலைக்கு “அப்ளிகேஷன்‌” (Application) அனுப்பினான்‌. அப்ளிகேஷன்‌ என்ற சொல்லின்‌ தமிழ்ச்‌ சொல்‌ 
(1) படிவம்‌ (2) விண்ணப்பம்‌ (3) சான்றிதழ்‌ (4) ஆவணம்‌ 


14. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்‌ என்பன 
(1) ஐம்பொறி (2) ஐம்பூதம்‌ (3) ஐம்புலன்‌ (4) ஐம்பால்‌ 


15. ஏழை எளியவர்‌ என்பது 
(1) இணைமொழித்‌ தொடர்‌ (2) அடுக்குத்‌ தொடர்‌ 
(3) மரபுத்‌ தொடர்‌ (4) உவமைத்‌ தொடர்‌ 


-14- 


Download Past Papers at : www.freebooks.|k 


ஓ பின்வரும்‌ வினாக்கள்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ மிகப்‌ பொருத்தமான விடையைத்‌ தெரிவு செய்க. 


16. அரும்பாடுபட்டு உயிர்‌ வாழுதல்‌ என்னும்‌ பொருள்‌ தரும்‌ மரபுத்‌ தொடர்‌ 
(1) வயிறு கடித்தல்‌ (2) வாய்ப்பூட்டுப்‌ போடுதல்‌ 
3) வயிறு கழுவுதல்‌ (4) வயிற்றிலடி.த்தல்‌ 


17. தொழுகள்ளரை நம்பி நடவாதீர்‌ - தொழுகள்ளர்‌ என்றால்‌ 
(1) ஏமாற்றுக்காரர்‌ (2) ஏமாளிகள்‌ 
(3) அண்டிக்கெடுப்பவர்‌ (4) களவு செய்பவர்‌ 


18. பின்வருவனவற்றுள்‌ மகிழ்ச்சியான உணர்வினைப்‌ புலப்படுத்தப்‌ பயன்படும்‌ தொடர்‌ 
(1) ஓடி ஆடி (2) ஒய்வு ஒழிவு 3) ஆடிப்பாடி (4) ஒட்டமும்‌ நடையும்‌ 


19. இட்டுக்‌ கெட்டார்‌ எங்குமில்லை என்ற பழமொழியின்‌ கருத்து 
(1) உண்மையைச்‌ சொல்லிக்‌ கெட்டவர்‌ எங்குமில்லை. 
(2) தருமம்‌ செய்து கெட்டவர்‌ எங்குமில்லை. 
(3) சேமித்து வைத்துக்‌ கெட்டவர்‌ எங்குமில்லை. 
(4) பொறுமையாக இருந்து கெட்டவர்‌ எங்குமில்லை. 


20. நெருப்பில்‌ விழுந்த தேள்‌ எடுத்தவனையே கொட்டும்‌ என்ற பழமொழி தரும்‌ உட்பொருள்‌ 
(1) தேள்‌ நெருப்பில்‌ விழுந்து விட்டால்‌ அதனைக்‌ காப்பாற்றக்‌ கூடாது. 
(2 தீயவனுக்கு நன்மை செய்யப்போம்‌ ஆபத்தை விலைக்கு வாங்குதல்‌. 
(3) தீயவனானாலும்‌ ஒருவன்‌ செய்த நன்றியை மறக்கமாட்டான்‌. 
(4) நெருப்பில்‌ வீழ்ந்த தேள்‌ வேதனையில்‌ எடுத்தவனையே கொட்டிவிடும்‌. 


ஓ பின்வரும்‌ வினாக்கள்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ மிகப்‌ பொருத்தமான விடையைத்‌ தெறிவு செய்க. 


21. பின்வருவனவற்றுள்‌ வாக்கியம்‌ அல்லாதது எது? 
(1) யாது செய்வோம்‌. (2) பொய்‌ பேசாதீர்‌. 
(3) பரமனைப்‌ பாடுங்கள்‌. (4) கட்டறுந்த மாடு. 


22. பின்வருவனவற்றுள்‌ கூட்டுவாக்கியத்திற்கு உதாரணமாக அமைவது 
(1) மேகம்‌ கலைந்தது; மழை பெய்தது; வெள்ளம்‌ பாய்ந்தது. 
(2) மயில்‌ அழகாக ஆடியது. 
(3) பாரதி ஒரு மகாகவி என்பது ஆய்வாளர்‌ முடிவாகும்‌. 
(4) கண்ணன்‌ குழல்‌ ஊதினான்‌. 
23. பூங்குழல்‌ இனிமையாகப்‌ பாடினாள்‌ . இங்கு பூங்குழல்‌ என்பது 
(1) அன்மொழித்‌ தொகை (2) வேற்றுமைத்‌ தொகை 
3) உம்மைத்‌ தொகை (4) உவமைத்‌ தொகை 


24. பின்வருவனவற்றுள்‌ பொருத்தமற்ற தொகுதியைத்‌ தெறிவு செய்க 


(1) கூட்டுப்பெயர்‌ : வானொலி, குதிரைப்படை, கண்காட்சி 
(2) ஆக்கப்‌ பெயர்‌ : கொடையாளி, புத்திசாலி, முயற்சி 

(3) கூட்டு வினை : காட்டிக்கொடு, தந்தியடி , சுட்டிக்காட்டு 
(4) தெரிநிலை வினைமுற்று : செய்தேன்‌, படித்தானை, படித்தான்‌ 


25. இறந்தான்‌ என்பதை இறைவனடி. எய்தினான்‌ எனக்‌ கூறும்‌ வழக்கு 
(1) குழுஉக்குறி (2) இடக்கரடக்கல்‌ (3) மங்கலம்‌ (4) மரூஉ 


26. செயப்படுபொருள்‌ குன்றிய வகை வாக்கியத்திற்கு உதாரணம்‌ 
(1) குமரன்‌ நடந்து சென்றான்‌. (2) குமரன்‌ இனிமையாகப்‌ பாடினான்‌. 
(3) குமரன்‌ பாட்டுப்‌ பாடினான்‌. (4) குமரன்‌ படித்தான்‌. 


27. மிதிலை நகர்‌ வாயில்‌ கொடிகள்‌ இராம இலக்குமணரை வாருங்கள்‌ வாருங்கள்‌ என அழைப்பன போல்‌ 
அசைந்தன. இங்கு கையாளப்பட்டுள்ள அணி 
(1) உவமை (2) உருவகம்‌ (3) தற்குறிப்பேற்றம்‌ (4) உயர்வுநவிற்சி 


245% 


Download Past Papers at : www.freebooks.|k 


28. 


29. 


30. 


31. 


32. 


33: 


34. 


35. 


போற்றினான்‌ என்பதன்‌ பகுப்பு 
(1) போற்ற + இன்‌ + ஆன்‌ (2) போற்றி + இன்‌ + ஆன்‌ 
(3) போற்று + இன்‌ + ஆன்‌ (4) போற்‌ + றின்‌ + ஆன்‌ 


மன்னனிற்‌ கற்றோன்‌ சிறந்தவன்‌ இங்கு மன்னன்‌ என்ற பெயர்ச்‌ சொல்‌ 
(1) நான்காம்‌ வேற்றுமை உருபேற்றுள்ளது. (2) ஐந்தாம்‌ வேற்றுமை உ ருபேற்றுள்ளது. 
(3) ஆறாம்‌ வேற்றுமை உருபேற்றுள்ளது. (4) ஏழாம்‌ வேற்றுமை . உருபேற்றுள்ளது. 


இணைப்பிடைச்‌ சொல்லின்‌ பின்‌ காற்புள்ளி இடப்படும்‌ என்பதற்கு உதாரணம்‌ 
(1) கண்ணே, கலங்குவது ஏன்‌? 
(2) இனி, ஆக வேண்டிய கருமங்களைக்‌ கவனிப்போம்‌. 
(3) கண்ணன்‌, கர்ணனிடம்‌ பாண்டவருக்காகத்‌ தூதுபோனான்‌. 
(4) தாய்மொழி, கணிதம்‌, விஞ்ஞானம்‌, சமயம்‌, ஆங்கிலம்‌, வரலாறு என்பன கருப்பாடங்களாகும்‌. 


பின்வரும்‌ பந்திகளின்‌ பிரதான கருத்தைத்‌ தெரிவு செய்க. 


மனிதனின்‌ எதிரிகள்‌ இரண்டு. ஒன்று பயம்‌; மற்றது கவலை. பயம்‌ வலுப்படைத்த வியாதி; கவலை அரிக்கும்‌ 
நோய்‌. பயத்தாலும்‌ கவலையாலும்‌ மனிதன்‌ வாழ்வை நரகமாக்கிக்‌ கொள்கின்றான்‌; சூழ்ந்திருப்போர்‌ வாழ்வையும்‌ 
கெடுச்கின்றான்‌. 

(1) பயத்தைவிட கவலையினால்‌ தான்‌ மனிதன்‌ அதிகம்‌ பாதிக்கப்படுகிறான்‌. 

(2) மனிதனின்‌ வாழ்வு பயத்தாலும்‌ கவலையினாலும்‌ பெரிதும்‌ பாதிக்கப்படுகின்றது. 

(3) பயத்தாலும்‌ கவலையாலும்‌ மனிதன்‌ தன்வாழ்வையும்‌ பிறர்‌ வாழ்வையும்‌ கெடுக்கின்றான்‌. 

(4) மனிதனைச்‌ சூழ்ந்திருப்போரின்‌ எதிரிகளே பயமும்‌ கவலையுமாகும்‌. 


அக்காலத்தே வாழ்ந்த மக்கள்‌ உடற்பயிற்சியின்‌ அவசியத்தை உணர்ந்திருந்தனர்‌. அனைவரும்‌ உடற்பயிற்சி 
உடையவர்களாக விளங்கினர்‌. அன்று கல்வி இரண்டாவதாகவே கொள்ளப்பட்டது. இக்காலத்தில்‌ அந்நிலை 
பெரிதும்‌ மாறுபட்டுவிட்டது. இளைஞர்கள்‌ கல்வி கற்பதிலேயே கூடுதலான ஆர்வம்‌ காட்டுகின்றனர்‌. 

(1) அக்காலத்தில்‌ வாழ்ந்த மக்கள்‌ கல்வியில்‌ அக்கறை காட்டவில்லை. 

(2) இக்காலத்து இளைஞர்கள்‌ உடற்பயிற்சிகளில்‌ சிறிதேனும்‌ அக்கறை செலுத்துவதில்லை. 

(3) அக்காலத்து மக்களுக்கும்‌ இன்றைய இளைஞர்களுக்கும்‌ வேறுபாடி ல்லை. 

(4) இக்காலத்து இளைஞர்கள்‌ உடற்பயிற்சியைவிட கல்வி கற்பதிலேயே ஆர்வம்‌ காட்டுகின்றனர்‌. 


பின்வரும்‌ வினாக்களிலுள்ள வாக்கியத்தின்‌ முற்பகுதிக்கு மிகப்‌ பொருத்தமான முடிக்கும்‌ பகுதியைத்‌ தெரிவு செய்க. 
நீர்‌ இங்கே இருந்தீரென நான்‌ அறிந்திருந்தால்‌, 


(1) உடனே வருகிறேன்‌. (2) உடனே வந்திருப்பேன்‌. 
(3) உடனே வந்திருந்தேன்‌. (4) உடனே வருவேன்‌. 


அந்த மரத்தின்‌ ஒவ்வொரு 
(1) பழமும்‌ நல்லது. (2) பழமும்‌ நல்லவை. 
(3) பழங்களும்‌ நல்லவை. (4) பழங்களும்‌ நல்லது. 


அரசன்‌ எவ்வழிச்‌ செல்கின்றானோ குடிகளும்‌ 
(1) அங்ஙனமே செல்வர்‌. (2) எவ்வழியே செல்வர்‌. 
(3) அவ்வழியே செல்வர்‌. (4) அவ்வண்ணமே செல்வர்‌. 


இ பின்வருவனவற்றுள்‌ சரியாக எழுத்துக்‌ கூட்டப்பட்ட சொல்வரிசையைத்‌ தெரிவு செய்க. 


136. 


(1) குறிக்கோள்‌, மேற்க்கோள்‌, வேண்டுகோள்‌, கருதுகோள்‌ 
(2) திணைக்களம்‌, களஞ்சியம்‌, கொந்தளிப்பு, ஊழியம்‌ 
(3) வளர்ச்சி, உயர்ச்சி, தொடற்ச்சி, தளர்ச்சி 


(4) சம்பளம்‌, கம்பழி, உளவியல்‌, நாளங்காடி 


-16- 


Download Past Papers at : www.freebooks.|k 


37. 


38. 


39, 


பின்வரும்‌ வாக்கியங்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ புள்ளிக்‌ கோடிட்ட இடத்தை நிரப்புவதற்கு மிகப்‌ பொருத்தமான 
சொல்லைத்‌ தெரிவு செய்க. 


வறியவர்களுக்கும்‌ வலது குறைந்தோருக்கும்‌ முதியோருக்கும்‌ உண்டியும்‌ உறையுளும்‌ கொடுத்து ஆதறிப்பதற்கென 


தத்தக்க கவ கக் ககக அமைக்கப்பட்டுள்ளன. 

(1) அன்னசாலைகள்‌ (2) ஆதுலர்சாலைகள்‌ (3) ஆச்சிரமங்கள்‌ (4) பாசறைகள்‌ 
தேர்தல்‌ நெருங்கி வருவதால்‌ தேர்தல்‌ 00௮% சூடுபிடித்துள்ளது. 

(1) விஞ்ஞாபனம்‌ (2) பிரசுரம்‌ (3) பிரசாரம்‌ (4) வாக்குமூலம்‌ 
வகுப்பறை ப மூலம்‌ மாணவரது பாட அடைவு மட்டத்தை அறிந்து கொள்ளலாம்‌. 

(1) ஒதுக்கீடு (2) கணிப்பீடு (3) உள்ளீடு (4) தலையீடு 


கீழே சில வாக்கியங்கள்‌ ஒழுங்கின்றிக்‌ காணப்படுகின்றன. அவற்றை ஒழுங்குபெற வைத்தால்‌ கட்டுக்‌ கோப்பான 
பந்தியொன்று அமையும்‌. அவ்வாறு பந்தியை அமைப்பதற்கு மிகப்‌ பொருத்தமான வைப்பு முறையைத்‌ தெரிவு 
செய்க. 


(அ) பழமொழிகளை யார்‌ எப்பொழுது இயற்றினர்‌ என்று சொல்ல முடியாது. 

(ஆ) அவை அவ்வப்போதைய தேவைகளை உடனுக்குடன்‌ பூர்த்தி செய்துவிட்டு மறைந்து போகின்றன. 

(இ) அத்தகைய வாக்கியங்களே பழமொழிகள்‌. 

(ஈ) நாம்‌ நாள்தோறும்‌ பேசும்‌ வாக்கியங்கள்‌ அவ்வப்போது எம்மால்‌ அமைக்கப்படுவன. 

(௨) எனினும்‌ சிற்சில வாக்கியங்கள்‌ பொருட்சிறப்பு மிக்கவையாகப்‌ பிறந்து மீண்டும்‌ மீண்டும்‌ எடுத்தாளப்படும்‌ 
தகுதியைப்‌ பெற்றுவிடுகின்றன. 

(1) ஈ, ஆ, உ, இ, ௮ (2) ஆ, ௨, இ, ௮, ஈ 

(3) இ, ஈ, ௮, உ, ஆ (4) ௮, ஆ, 2, ஈ,இ 


-17- 


Download Past Papers at : www.freebooks.|k 


2.1.3. எதிர்பார்க்கப்பட்ட விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 


வினாப்பத்திரம்‌ 1- புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌ 





ஒரு விடைக்கு 01 புள்ளி வீதம்‌ மொத்தப்‌ புள்ளிகள்‌ 1 x40=40 புள்ளிகள்‌ 


- 18 - 


Download Past Papers at : www.freebooks.|k 


2.1.4 வினாப்பத்திரம்‌ 1 இற்கு விடையளிக்கப்பட்ட விதம்‌ பற்றிய அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


* வரைபு 1 இலிருந்து பெறப்பட்ட தகவல்களிலிருந்து தயாரிக்கப்பட்டது. 


மாணவர்களுக்குப்‌ பொருத்தமான  வினாப்பத்திரமாக அமைந்திருந்தபோதிலும்‌ பெரும்பாலான 
வினாக்களுக்கு சரியான விடைகளைத்‌ தெரிவு செய்திருந்தவர்கள்‌ 50%இற்கும்‌ குறைவான 
பரீட்சார்த்திகளே. 


இலகுத்தன்மை கூடிய வினாக்களாக 13,33,39 ஆகியன உள்ளன. இவ்‌ வினாக்களுக்கு 90%இற்கு 
மேற்பட்ட மாணவர்கள்‌ சரியான விடையளித்துள்ளனர்‌. மாணவர்களின்‌ அன்றாட வாழ்க்கையோடு 
தொடர்புபட்ட வினாக்களாக அமைந்திருந்தமை கூடிய அடைவு வீதத்திற்கு காரணம்‌ எனலாம்‌. 


வரைபு 1 இன்படி கடினத்தன்மை உடைய வினாக்களாக 7,26,30 ஆகியன காணப்படுகின்றன. 
இவ்வினாக்களுக்குச்‌ சரியான விடையளித்துள்ள பரீட்சார்த்திகள்‌ 20%இலும்‌ குறைவாகவே 
உள்ளனர்‌. 


இணைப்பிடைச்‌ சொல்‌ பற்றிய போதிய விளக்கமின்மையும்‌, நிறுத்தக்‌ குறிப்பிரயோகம்‌ பற்றிய போதிய 
அறிவு, பிரயோகிக்கும்‌ திறன்‌ என்பன காணப்படாமையும்‌ இவ்வினாவுக்கு விடையளிக்க முடியாது 
பரீட்சார்த்திகள்‌ இடர்ப்பட்டமைக்கான காரணமாகக்‌ கருதமுடியும்‌. இவை தொடர்பாக பாடசாலைகளில்‌ 
மாணவர்களுக்கு அதிக பயிற்சிகளை வழங்குதல்‌ நல்ல பெறுபேறுகளுக்குத்‌ துணையாக அமையும்‌. 





வினாக்களை மேலோட்டமாக வாசிக்காது அவதானத்துடன்‌ முழுமையாக வாசித்து ௮வ்வினாக்களின்‌ 


பிரதான சொற்களை (Keywords) இனங்காண்பதுடன்‌, அவற்றை சரியாகக்‌ கிரகித்து விடையளிப்பதற்கு 


மாணவர்களை வழிப்படுத்தல்‌ சிறந்தது. (வினா 07) 


மொழியறிவு தொடர்பான வினாக்களுக்கு 50%இற்கும்‌ குறைவான மாணவர்களே சரியாக 
விடையளித்துள்ளனர்‌. மொழிவளம்‌ பற்றிய அறிவை மாணவரிடையே வளர்ப்பதற்கான உத்திகளைக்‌ 
கண்டறிந்து கற்பித்தலில்‌ பிரயோகிப்பது வேண்டப்படுகின்றது. 


40% பரீட்சார்த்திகளே இலக்கணம்‌ தொடர்பான வினாக்களுக்கு சரியாக விடையளித்துள்ளனர்‌. 
இலக்கண அறிவு, பிரயோகம்‌ என்பனவற்றை மென்மேலும்‌ வளர்ப்பதற்கான செயற்பாடுகளை 
வகுப்பறைகளில்‌ நிறைவேற்றுவது வரவேற்கத்தக்கது. 


36ஆம்‌ வினாவிற்கு 32% த்தினரே சரியாக விடையளித்துள்ளனர்‌. சொற்களைச்‌ சரியாக உச்சரித்து 
எழுத்துப்‌ பிழையின்றி எழுதும்‌ திறனை வளர்க்க மாணவர்களுக்குப்‌ போதிய பயிற்சிகளை வழங்குவது 
அவசியமானதாகும்‌. 





-19- 


Download Past Papers at : www.freebooks.|k 


2.2  வினாப்பத்திரம்‌ 11 ற்கு விடையளிக்கப்பட்டமை தொடர்பான விபரங்கள்‌ 


2.2.1 வினாப்பத்திரம்‌ 11 - கட்டமைப்பு 





நேரம்‌ :- 2 மணித்தியாலங்கள்‌ (மொத்தப்‌ புள்ளிகள்‌ 80) 


எல்லா வினாக்களுக்கும்‌ விடையளித்தல்‌ வேண்டும்‌. 


1. குறுவிடை வினாக்கள்‌ 10. ஒரு வினாவுக்கு 2 புள்ளிகள்‌ வீதம்‌ மொத்தம்‌ 20 


புள்ளிகள்‌ 

கட்டுரை எழுதுதல்‌ 25 புள்ளிகள்‌ (வழிகாட்டற்‌ குறிப்புகளுடனான நான்கு 
கருப்பொருள்களுள்‌ ஒன்றினைத்‌ தெரிவு செய்தல்‌ வேண்டும்‌ 

சுருக்கம்‌ எழுதுதல்‌ 10 புள்ளிகள்‌ 

கிரகித்தல்‌ தொடர்பான வினாக்கள்‌ 10 புள்ளிகள்‌ 

நடைமுறைத்‌ தேவைகளுக்காக எழுதுதல்‌ 15 புள்ளிகள்‌ 














20 - 


Download Past Papers at : www.freebooks.|k 


2.2.2. வினாப்பத்திரம்‌ 11] - எதிர்பார்க்கப்பட்ட விடைகள்‌, புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌, விடையளித்தல்‌ 
தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


வினா இலக்கம்‌ 1 


1. சுருக்கமான விடை எழுதுக. 


1, சுருக்கமான விடை எழுதுக. 


(i) 


(ii) 


(iii) 


(iv) 


(v) 


(vi) 


(vii) 


(viii) 


(ix) 


(x) 


பின்வருந்‌ தொடரைப்‌ பிரித்து எழுதுக. 

பாய்தட்டி ழைக்கப்பழகிக்கொண்டாள்‌. 

சமூகம்‌, சமூகம்‌ என்ற சொற்களை அவற்றின்‌ பொருள்‌ புலப்படுமாறு தனித்தனி வாக்கியங்களில்‌ 
அமைத்துக்காட்டுக, 

“பூ எல்லாம்‌ துய்ய வாசம்‌, காடெல்லாம்‌ முனிவர்‌ வாசம்‌” - இங்கே வாசம்‌ என்ற சொல்‌ தரும்‌ இரு வேறு 
கருத்தினைத்‌ தருக. 

“பாலாய்‌ நெளிகின்ற நிலவில்‌ இரவு குந்தியிருப்பாய்‌ கிணற்றுக்‌ கட்டில்‌' - இதில்‌ வந்துள்ள அணியை 
விளக்குக. 

எனக்குத்‌ தமிழ்‌ பேசத்‌ தெரியும்‌. 

எனக்குச்‌ சிங்களம்‌ எழுதத்‌ தெரியும்‌. 

“உம்‌” என்ற இணைப்பிடைச்‌ சொல்லைப்‌ பயன்படுத்தி இவ்விரு வாக்கியங்களையும்‌ ஒரு வாக்கியமாக ' 
எழுதுக. 

தொழிலாளர்‌ சங்கம்‌ இம்முறை மேதினக்‌ கூட்டத்தை கண்டியில்‌ நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 
இவ்வாக்கியத்திலுள்ள வழுவைத்‌ திருத்தி அதனை மீண்டும்‌ எழுதுக. 

நேர்முக வருணனையாளன்‌ ஒருவனுக்கு இருக்க வேண்டிய திறன்களுள்‌ மிக அத்தியாவசியமான 
இரண்டைத்‌ தெரிவு செய்க, 

விடயம்‌ பற்றிய முன்னறிவு, மனனம்‌ செய்தல்‌, பாவனை பண்ணுதல்‌, பாடும்‌ ஆற்றல்‌, சமயோசிதமாகப்‌ 
பேசுதல்‌ 

பின்வரும்‌ நிகழ்ச்சி நிரலை ஒழுங்குபடுத்துக. 

தலைமையுரை, தேசியகீதம்‌, வரவேற்புரை, நன்றியுரை, இறைவணக்கம்‌, பிரதமவிருந்தினர்‌ உரை, 
வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி ஒன்றினுக்கு, பின்வருவனவற்றுள்‌ மிக அத்தியாவசியமாகத்‌ தேவைப்படும்‌ விடயங்கள்‌ 
இரண்டு தருக. 

உரையும்‌ பாட்டும்‌, அவலச்சுவை, இலக்கிய நடை, பாவனையுடன்‌ கூடிய அங்க அசைவுகள்‌. 

இல.60 யாழ்ப்பாணம்‌ 09.10.2010 கல்லூரி வீதி 

- இங்கு ஒரு கடி தத்தின்‌ முகவரி ஒழுங்கின்றிக்‌ காணப்படுகின்றது. அதனை ஒழுங்குபடுத்தி பொருத்தமான 


இடங்களில்‌ நிறுத்தக்‌ குறிகளைப்‌ பிரயோகித்து எழுதுக. 
(20 புள்ளிகள்‌) 


2.2.3 எதிர்பார்க்கப்பட்ட விடைகளும்‌ புள்ளிவழங்கும்‌ திட்டமும்‌ 


வினா 1 


(i) 


பாய்‌ தட்டு இழைக்க பழகி கொண்டாள்‌. 


(ii) சமூகம்‌ - சமூகக்குழு 


சமூகம்‌ - வரவு / பிரசன்னம்‌ 
(சொற்களின்‌ பொருள்‌ விளங்க வாக்கியம்‌ அமைக்கப்பட வேண்டும்‌) 


(iii) வாசம்‌ - நறுமணம்‌, இருப்பிடம்‌ / வசிப்பிடம்‌ 


-21- 


Download Past Papers at : www.freebooks.|k 


(14) உவமை அணி - நிலவு பாலுக்கு உவமிக்கப்பட்டூள்ளது / 


உவமானம்‌ - பால்‌ 
உவமேயம்‌ - நிலவு 
பொதுத்தன்மை - வெண்மை / நெளிதல்‌ 


(v) எனக்குத்‌ தமிழ்‌ பேசவும்‌ சிங்களம்‌ எழுதவும்‌ தெரியும்‌. 
(vi) தொழிலாளர்‌ சங்கம்‌ இம்முறை மேதினக்‌ கூட்டத்தை கண்டியில்‌ நடத்த ஏற்பாடூ செய்துள்ளது. 


(vii) விடயம்‌ பற்றிய முன்னறிவு 
சமயோசிதமாகப்‌ பேசுதல்‌ 


(Vili) இறை வணக்கம்‌ 
வரவேற்புரை 
தலைமையுரை 
பிரதம விருந்தினர்‌ உரை 
நன்றியுரை 
தேசிய கீதம்‌ 


(ix) உரையும்‌ பாட்டும்‌ 


பாவனையுடன்‌ கூடிய அங்க அசைவுகள்‌. 


(x) இல. 60, கல்லூரி வீதி, 


யாழ்ப்பாணம்‌. 

09.10.2010 

ஒழுங்குபடுத்தல்‌ - 01 புள்ளி 
நிறுத்தக்குறிகள்‌ - 01 புள்ளி 


(2% 10 = 20 புள்ளிகள்‌) 


விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிபுகளும்‌ 


வினா 1 - 20 புள்ளிகள்‌ 
16 - 20 புள்ளிகள்‌ 13% 
11 - 15 புள்ளிகள்‌ 32% 
6 - 10 புள்ளிகள்‌ 35% 
00 - 05 புள்ளிகள்‌ 20% 


இவ்வினாக்கள்‌ மாணவர்களுக்குப்‌ பொருத்தமானவையாக அமைந்திருந்தன. எனினும்‌ 
45%மான பரீட்சார்த்திகளே 11க்கு மேற்பட்ட புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 


இலகுத்தன்மை கூடிய வினாக்களாக Vil Vili, 1 ஆகியன உள்ளன. இவ்‌ வினாக்களுக்குச்‌ 
சராசரியாக 62% இற்கு மேற்பட்ட மாணவர்கள்‌ சரியான விடைகள்‌ அளித்துள்ளனர்‌. இவ்‌ 
வினாக்கள்‌ மாணவர்களது வாழ்க்கை அனுபவங்களோடூ தொடர்புபட்டனவாக உள்ளன. 


கடினத்தன்மை உடைய வினாவாக முதலாம்‌ வினா காணப்படுகிறது. இதற்கு 28% த்தினரே 
சரியான விடையளித்துள்ளனர்‌. 


"ஒரு தொடரைப்‌ பொருள்தரும்‌ விதத்தில்‌ சொற்களாகப்‌ பிரித்து எழுதுதலே சந்தி பிரித்து 
எழுதுதல்‌" என்ற விளக்கத்தை மாணவர்‌ அறிந்துகொள்வது அவசியமென்பதை இது 
புலப்படூத்துகிறது. எனவே தரப்பட்டுள்ள தொடரை சொற்புணர்ச்சிக்கு ஏற்ப பொருள்‌ தரும்‌ 
விதத்தில்‌ சொற்களாகப்‌ பிரிப்பதற்கு போதியளவு பயிற்சிகள்‌ மாணவர்களுக்கு வழங்குதல்‌ 
சிறந்தது. 





-22- 


Download Past Papers at : www.freebooks.|k 


வினா இலக்கம்‌ 2 


2. பின்வருவனவற்றுள்‌ ஒன்றைத்‌ தெரிவு செய்து ஏறத்தாழ 250 சொற்களில்‌ அமையுமாறு விடை எழுதுக. நீங்கள்‌ 
தெரிவு செய்த விடயத்துக்குப்‌ பொருத்தமான தலையங்கம்‌ இடுக. 


(௮) போக்குவரத்துச்‌ சாதனங்கள்‌ மக்களையும்‌ பொருட்களையும்‌ இடத்துக்கிடம்‌ கொண்டு செல்பவை மட்டுமல்ல. 


அவை ஊர்‌, நகரம்‌, நாடு ஆகியவற்றை இணைக்கின்றன; பொருளாதார விருத்திக்கும்‌ பண்பாட்டுப்‌ 
பரிமாற்றத்துக்கும்‌ உதவுகின்றன. பல்வேறு இன, மத, மொழி மக்களைச்‌ சந்திக்கும்‌ வாய்ப்பை 
ஏற்படுத்துகின்றன. அதே வேளை, நோய்த்‌ தொற்று, போதை வஸ்து கடத்தல்‌, விபத்து முதவியவற்றுக்கும்‌ 
இடமளிக்கின்றன. இவ்வாறான கருத்துக்களை உள்ளடக்கி இன்றைய உலகில்‌ போக்குவரத்துச்‌ சாதனங்கள்‌ 
வகிக்கும்‌ பங்கு பற்றிய ஒரு விளக்கக்‌ கட்டுரை. 


(ஆ) .தமிழ்‌ மொழிக்கு செம்மொழி அந்தஸ்த்து கிடைத்துள்ளது. இன்று உலகில்‌ வழங்கும்‌ செம்மொழிகளுள்‌ 


(இ) 


(ஈ) 


ஒன்றாகத்‌ தமிழ்‌ மொழியும்‌ விளங்குகின்றது. இம்மொழியின்‌ தொன்மை, இலக்கிய, இலக்கண வளம்‌, 
அதன்‌ சிறப்பு ஆகியன பற்றியும்‌ அம்மொழியைப்‌ பேண வேண்டிய எமது கடப்பாடு பற்றியும்‌ ஒரு 
சொற்பொழிவு. 

சிக்கனம்‌ என்பது மனித வாழ்விற்கு அவசியமானது. மனிதன்‌ செம்மையாக வாழ்வதற்குப்‌ பணம்‌ 
இன்றியமையாதது. எனவே பணத்தைத்‌ தேடுவது மட்டுமன்றி அதனைச்‌ சிக்கனமாகவும்‌ செலவு செய்ய 
வேண்டும்‌. அத்துடன்‌ நாம்‌ அன்றாடம்‌ பயன்படுத்துகின்ற அத்தியாவசியப்‌ பொருள்களான நீர்‌, மின்சாரம்‌ 
போன்றவற்றையும்‌ சிக்கனமாகப்‌ பயன்படுத்தல்‌ வேண்டும்‌. மேலும்‌, நேரத்தை விரயமாக்காது சிக்கனமாகப்‌ 
பயன்படுத்துவதும்‌ வாழ்க்கையின்‌ உயர்வுக்கு இன்றியமையாததாகும்‌. இக்கருத்துகளை வெளிப்படுத்தும்‌ 
வகையில்‌ இருவருக்கு இடையிலான ஓர்‌ உரையாடல்‌. 


கண்ணன்‌ படிப்பில்‌ திறமையானவன்‌; படித்து நல்ல நிலைக்கு வரவேண்டுமென்ற ஆர்வம்‌ கொண்டவன்‌, 
எனினும்‌ அவனது நண்பர்களின்‌ போதனைகளால்‌ வெளிநாட்டுக்குச்‌ செல்வதற்கான மோகம்‌ அவனைப்‌ 
பற்றிக்‌ கொண்டது. படிப்பில்‌ அவனது கவனம்‌ குறைந்தது. எண்ணியபடி வெளிநாட்டிற்குப்‌ போனான்‌. 
ஆனால்‌, அங்கு சென்றபின்தான்‌ தாய்நாட்டின்‌ அருமை புரிந்தது. அங்கு சென்ற இளைஞர்கள்‌ பலர்‌ 
தன்னைப்‌ போலவே அவஸ்தைபடுவதைக்‌ கண்டு கொண்டான்‌. அவன்‌ ஒரு தீர்க்கமான முடிவுக்கு 
வந்தான்‌ ...... என்ற கருவை மையமாகக்‌ கொண்ட ஒரு சிறுகதை. 

(25 புள்ளிகள்‌) 


எதிர்பார்க்கப்பட்ட விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 


(அ) போக்குவரத்து  .............. விளக்கக்‌ கட்டுரை 


விடயத்துக்குப்‌ பொருத்தமான அறிமுகம்‌, வழிகாட்டல்‌ குறிப்புகளுக்கு அமைய ஒவ்வோர்‌ அம்சத்தையும்‌ 
விளக்கும்‌ பந்தி அமைப்பு, பொருத்தமான முடிவுரை, சுயகருத்துக்களை முன்வைத்தல்‌. 


அறிமுகம்‌ 
உ போக்குவரத்துச்‌ சாதனங்கள்‌ பற்றிய விளக்கம்‌ 
(தரை, நீர்‌, வான்‌ வழிச்சாதனங்கள்‌) 
உ போக்குவரத்துச்‌ சாதனங்களின்‌ பயன்பாடு 
(வழிகாட்டல்‌ குறிப்புகளை அடியொற்றி எழுதப்படல்‌) 
உ பிரதிகூலங்கள்‌ 
(வழிகாட்டல்‌ குறிப்புகளை அடியொற்றி எழுதப்படல்‌) 
உ முடிவுரை 
இன்று உலகில்‌ போக்குவரத்துச்‌ சாதனங்களின்‌ வகிபங்கு. 


(ஆ) தமிழ்‌ மொழிக்கு  ...............ஃஃ சொற்பொழிவு 


சொற்பொழிவு வடிவத்தில்‌ அமைந்திருத்தல்‌ - சபையோரை விளித்துப்‌ பேசுதல்‌ - இடையிடையே 
சபையோரை முன்னிலைப்படுத்தல்‌ - தர்க்க ரீதியாகவும்‌ ஒழுங்காகவும்‌ கருத்துக்களை முன்வைத்தல்‌. 
தொகுத்துரைத்து நிறைவு செய்தல்‌. 

உ தமிழ்மொழி செம்மொழி என்பதற்கான விளக்கம்‌; ஏனைய செம்மொழிகளைக்‌ குறிப்பிடல்‌ 

உ தமிழ்மொழியின்‌ தொன்மை பற்றி விளக்குதல்‌ 

உ. இலக்கிய, இலக்கண வளத்தை விபரித்தல்‌. (நூல்கள்‌ பற்றிய விளக்கம்‌) 

£ழியின்‌ பல்வேறு விதமான சிறப்புகளையும்‌ விபரித்தல்‌. 





TL பேணப்பட வேண்டியதன்‌ அவசியத்தையும்‌ எமது கடப்பாட்டையும்‌ பற்றி வலியுறுத்திச்‌ 
சொற்பொழிவை நிறைவு செய்தல்‌ 











~93 


Download Past Papers at : www.freebooks.|k 


(இ) சிக்கனம்‌ ................. உரையாடல்‌ 


இரு 


வருக்கு இடையேயான உரையாடல்‌ பாங்கில்‌ அமைந்திருத்தல்‌ - பேச்சு மொழியிலும்‌ உரையாடல்‌ 


அமையலாம்‌ - ஒவ்வோர்‌ உரைக்குமிடையே தொடர்பு காணப்படல்‌ - சிறு சிறு வாக்கியங்களில்‌ 
உரையாடல்‌ அமைந்திருத்தல்‌ - உரையாடல்‌ பிரதான விடயத்துடன்‌ தொடர்புபட்டிருத்தல்‌. 





ஆரம்பம்‌ சுமுகமாக விசாரிப்புடனும்‌ சுவையானதாகவும்‌ அமைதல்‌. 





வழிகாட்டல்‌ குறிப்புகளை அடிப்படையாகக்‌ கொண்டு உரையாடலை நடத்திச்‌ செல்லல்‌. 

பணம்‌, நீர்‌, மின்சாரம்‌, நேரம்‌ ஆகியவற்றின்‌ சிக்கனம்‌ பற்றியும்‌ அவற்றைத்‌ தொடர்புபடுத்தியும்‌ 
உரையாடுதல்‌. 

சிக்கனம்‌ தனிமனித வாழ்வின்‌ உயர்வுக்கும்‌ நாட்டின்‌ விருத்திக்கும்‌ அவசியமானது என்பதை 
வற்புறுத்துவதாக உடன்பாடான உரையாடலாக நிறைவுபெறுதல்‌. 





௫) கண்ணன்‌ படிப்பில்‌ ................ ஒரு சிறுகதை. 


பொருத்தமான தலைப்பிடல்‌. 

சிறுகதைக்குரிய அமைப்பு இருத்தல்‌. 

வழங்கப்பட்ட குறிப்பிற்கமைய கற்பனையாக எழுதப்படல்‌. 
கதைக்கருவினை சுவைபட நகர்த்திச்‌ செல்லல்‌. 


(25 புள்ளிகள்‌) 


வினா இல 2. கட்டுரை எழுதுதல்‌ 


(அ) 
(ஆ) 


(இ) 
(F) 


புள்ளித்திட்டம்‌ 
பொருளமைவும்‌ அளவும்‌ 12 புள்ளிகள்‌ 
கருத்து வெளிப்பாடும்‌ 
மொழிச்‌ செம்மையும்‌ 06 புள்ளிகள்‌ 
கட்டுரை நுட்பங்கள்‌ 05 புள்ளிகள்‌ 
தலையங்கம்‌ 02 புள்ளிகள்‌ 
மொத்தம்‌ 25 புள்ளிகள்‌ 


பு பொருளமைவும்‌ அளவும்‌:- 


அறிவுறுத்தல்கள்‌, வழிகாட்டற்‌ குறிப்புகள்‌ என்பவற்றை அனுசரித்து பொருட்‌ பொருத்தத்துடன்‌ 


கேட்‌ 


கப்பட்ட சொல்லளவில்‌ கட்டுக்கோப்பாக எழுதப்படல்‌. கருத்துக்களில்‌ தொடர்ச்சி காணப்படல்‌. 


பு கருத்து வெளிப்பாடும்‌ மொழிச்‌ செம்மையும்‌:- 


கருத்துக்களைத்‌ தெளிவாக எடுத்துரைத்தல்‌. 
பொருத்தமான மொழிப்பிரயோகம்‌. 


சொல்‌, வாக்கியம்‌, எழுத்து வழுக்களின்மை. 


தேவைப்படுமிடத்துப்‌ பொருத்தமான உதாரணங்கள்‌, மேற்கோள்கள்‌, ஆதாரங்கள்‌ காட்டி எழுதுதல்‌. 


பு கட்டுரை நுட்பங்கள்‌ :- 


பந்தியமைப்பு, பந்திகளுக்கிடையே தொடர்புடைமை, குறியீடுகள்‌ இடப்படல்‌, உறுப்பமைவு, நேர்த்தி 


பு தலைப்பு :- 
பொருத்தம்‌, சுருக்கம்‌, கவர்ச்சி 
புள்ளியிடல்‌ 
உ-ம்‌ அ 08 
ff வ 
இ 03 
ஈ 02 


மேற்குறிப்பிட்ட நான்கு அம்சங்களின்‌ கீழ்‌ புள்ளிகளைப்‌ பகுத்து வழங்குக. 


-24- 


Download Past Papers at : www.freebooks.|k 


விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிபுகளும்‌ 


வினா 2 - 25 புள்ளிகள்‌ 
19 - 25 புள்ளிகள்‌ 19% 
13 - 18 புள்ளிகள்‌ 43% 
07 - 12 புள்ளிகள்‌ 27% 
00 - 06 புள்ளிகள்‌ 11% 


இது கட்டுரை வினாவாகும்‌. 45% இற்கும்‌ குறைவான மாணவர்களே “கட்டுரை எழுதும்போது 
கவனிக்கவேண்டிய விடயங்களை” கருத்திற்‌ கொண்டு விடையளித்துள்ளனர்‌. 


இலகுத்தன்மை கூடிய கட்டுரையாக (அ) அமைந்திருந்தது. இவ்வினாவுக்கு 51% மானோர்‌ 
எதிர்பார்க்கப்பட்ட வகையில்‌ எழுதியுள்ளனர்‌. 


கடினத்தன்மை கூடிய கட்டுரையாக (இ) அமைந்துள்ளது. இதற்கு 40% பரீட்சார்த்திகளே 
எதிர்பார்க்கப்பட்ட வகையில்‌ எழுதியுள்ளனர்‌. 


பல்வகைக்‌ கட்டுரைகள்‌, சிறுகதை, உரையாடல்‌ என்பன எழுதும்‌ முறை பற்றி தெளிவான 
விளக்கத்தை உதாரணங்கள்‌ மூலம்‌ எடுத்துக்‌ காட்டி மாணவர்களின்‌ ஆக்கத்திறனை 
மேம்படுத்த ஆவன செய்தல்‌ அவசியமாகும்‌. 


கட்டுரைக்கான சட்டகம்‌ அமைத்தல்‌, கட்டுரை நுட்பங்களைக்‌ கையாளுதல்‌, குறித்த 
நேரத்தினுள்‌ நிறைவு செய்தல்‌ போன்ற பயிற்சிகள்‌ வழங்கப்படுதல்‌ மாணவர்‌ நல்ல பெறுபேற்றை 
பெற வழி சமைக்கும்‌. 





வினா இல 03 


3. கீழே தரப்பட்டுள்ள உரைப்‌ பகுதியின்‌ சுருக்கத்தை 40- 45 சொற்களில்‌ அமையக்‌ கூடியவாறு எழுதுக 
(சொற்களின்‌ எண்ணிக்கையைக்‌ குறிப்பிடுக). 


வாழ்க்கை என்பது ஊண்‌, உடை, உறையுள்‌ முதலியவற்றைத்‌ தேடிப்பெறும்‌ முயற்சியில்‌ தொடங்குவது. சமைத்து 
உண்ணல்‌, நெய்து உடுத்தல்‌, வீடு அமைத்து வாழ்தல்‌, தற்காப்புக்காகப்‌ பற்பல கருவிகள்‌ இயற்றிக்‌ கொள்ளல்‌ 
முதலியன வாழ்க்கையின்‌ முதற்படியில்‌ நிகழ்வன. அந்நிலையில்‌ பொருளே வாழ்க்கையின்‌ நோக்கமாகவும்‌ 
நாட்டமாகவும்‌ அமையும்‌. பொருளால்‌ அதாவது ஊண்‌, உடை முதலியவைகளால்‌ இன்பம்‌ பெற முயன்று 
அலைந்து அலைந்து வாடிய பின்‌, மக்கள்‌ வாழ்க்கையின்‌ இரண்டாம்‌ படி.யினை எய்துவர்‌. உண்ணும்‌ உணவுக்கும்‌, 
உடுக்கும்‌ உடைக்கும்‌, இருக்கும்‌ இடத்திற்கும்‌ போராட வேண்டிய வறுமையில்‌ சிக்குண்டு வருந்தும்‌ மக்கள்‌ 
இரண்டாம்‌ படியினை எய்தார்‌. கஞ்சிக்‌ கவலை மிகுந்த நாட்டில்‌ கலைக்‌ கவலை எழாது; கடவுட்‌ கவலையும்‌ 
தோன்றாது. பசித்துன்பம்‌ அலைக்கும்‌ நாடு பண்பாடு எய்தாது. வேண்டிய உணவும்‌ பெற்று, உடையும்‌ 
பெற்று, இடம்‌ முதலியனவும்‌ பெற்றவரே இரண்டாம்‌ படியை எய்தும்‌ தகுதி வாய்ந்தவர்‌. தமிழ்ச்‌ சான்றோர்‌ 
ஊர்களைப்‌ புகழத்‌ தொடங்கியபோது, மாடமாளிகையும்‌ பிறவும்‌ பற்றிப்‌ புகழ்ந்துரைத்தலில்‌ ஊக்கங்கொள்ளாமல்‌ 
பசி என்பது அறியா ஊர்கள்‌” என்று புகழ்ந்த திறன்‌ போற்றத்‌ தக்கது. ஆதலின்‌ வறுமை அற்ற நாடே 
முன்னேற்றத்திற்குத்‌ தகுதியற்ற நாடாகும்‌. அந்நாட்டு மக்களே வயிற்று வாழ்வு என்னும்‌ முதற்படி யிலிருந்து 
கலைவாழ்வு என்னும்‌ இரண்டாம்‌ படிக்கு உயர வல்லவர்‌. ஏனையோர்‌ கலை கலை என்று முழங்குதல்‌ 
ஆரவாரமே அன்றிச்‌ சிறிதும்‌ பயன்படாதது. இரண்டாம்‌ நிலை உற்ற மக்கள்‌ வயிற்றுக்கவலை அற்றவராய்‌ 
புலன்களுக்குச்‌ சிறந்த விருந்து தேடி அவற்றின்‌ வாயிலாக இன்பம்‌ பெற முயல்வர்‌. கண்ணுக்கு இனிய 
காட்சியாக ஓவியம்‌, சிற்பம்‌, நாடகம்‌ முதலியன தேடுவர்‌. செவிக்கு இனிய விருந்தாக இசை, காவியம்‌, கதை 
முதலியன நாடுவர்‌. அவ்வாறே மற்றப்‌ புலன்களுக்கும்‌ ஏற்ற விருந்து விழைந்து தேடுவர்‌. அந்நிலையில்‌ கலை 
வளர்ச்சியே மக்களின்‌ வாழ்க்கையாக அமையும்‌, 

(10 பள்ளிகள்‌) 


-25- 


Download Past Papers at : www.freebooks.|k 


எதிர்பார்க்கப்பட்ட விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 


சுருக்கம்‌ எழுதுதல்‌ 


கவனிக்க வேண்டியவை 


உ பிரதான கருத்து, துணைக்‌ கருத்துக்கள்‌ 

உ சொந்த மொழி நடையில்‌ எழுதுதல்‌ 

உ கட்டுக்கோப்பாக கருத்துச்‌ சிதைவின்றி எழுதுதல்‌ 

உ பிரதான அம்சங்களை அனுசரித்தல்‌ 

உ தவிர்க்க வேண்டியன தவிர்க்கப்படல்‌. (கூறியது கூறல்‌ - உதாரணங்கள்‌ போன்றவை) 
உ கருத்தமைவில்‌ தொடர்ச்சி காணப்படல்‌ 

உ ஒரு பந்தியாக எழுதுதல்‌ 

உ குறித்த சொல்லளவில்‌ எழுதுதல்‌. 


முக்கிய கருத்துக்கள்‌ 


(i) வாழ்க்கையின்‌ முதற்படி ஊண்‌, உடை, உறையுள்‌ முதலியவற்றை கடின உழைப்பினால்‌ 
தேடிப்பெறுவதாகும்‌. 


(11) இவற்றை நிறைவு செய்வோரே இரண்டாம்‌ படியான கலை வாழ்வை எய்தவர்‌ 





(ili) வறுமையில்‌ தொடர்ந்தும்‌ வாடுவோரால்‌ இரண்டாம்‌ படியினை அடையமுடியாது 
(iv) வறுமையற்ற நிலையிலே புலன்களுக்கு விருந்தளிக்கும்‌ கலைகளைத்‌ தேடி, அவற்றின்‌ வாயிலாக 
இன்பம்‌ அனுபவிக்க முயல்வர்‌. 


(Vv) கலைவளர்ச்சியே மக்கள்‌ வாழ்க்கையாக அமைகிறது. 


(10 புள்ளிகள்‌) 
சொல்லளவு 
40 - 45 சொற்களுக்குள்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 
46 - 54 சொற்களுக்குள்‌ இருந்தால்‌ புள்ளிகள்‌ குறைக்கப்படும்‌. 
55 சொற்களுக்கு மேற்படின்‌ புள்ளிகள்‌ வழங்கப்படமாட்டா. 
(10 புள்ளிகள்‌) 


விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிபுகளும்‌ 


வினா 3 - 10 புள்ளிகள்‌ 
08 - 10 புள்ளிகள்‌ 13% 
06 - 07 புள்ளிகள்‌ 28% 
03 - 05 புள்ளிகள்‌ 36% 
00 - 02 புள்ளிகள்‌ 23% 


இவ்‌ வினாவிற்கு சராசரி 45% மானோரே சரியாக விடையளித்துள்ளனர்‌. அதிக விடயங்களை 
கிரகித்து, சுருக்கி எழுதும்‌ திறனை வளர்ப்பதற்கான உத்திகளை மாணவர்களுக்கு 
பயிற்றுவிப்பது அவசியமானது. 


விசேடமாக சுருக்கம்‌ எழுதும்போது தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள்‌ பற்றி 
மாணவர்களிடையே தெளிவை ஏற்படுத்துதல்‌ பயனளிக்கக்கூடிய செயற்பாடாக அமையும்‌. 





- 26 - 


Download Past Papers at : www.freebooks.|k 


வினா இலக்கம்‌ 4 
4, பின்வரும்‌ பாடலை வாசித்து அதன்‌ கீழ்த்‌ தரப்பட்டுள்ள வினாக்களுக்குப்‌ பூரணமான வாக்கியங்களில்‌ விடை எழுதுக. 
அருணன்‌ உதித்தனன்‌; அம்புஜம்‌ விண்டது; 
அளிகளும்‌ மொய்த்தன; பாராய்‌! 
அம்மா நீ எழுந்தோடி வாராய்‌! 
பசிய புல்‌ நுனியில்‌ பதித்தவெண்‌ முத்தமோ ? 
பனித்துளி தானோ ? நீ பாராய்‌! 
பைங்கிளி! எழுந்தோடி வாராய்‌! 


பொழுது விடிந்தது; பொற்கோழி கூவிற்று; 
புஞ்செடி பொலிவதைப்‌ பாராய்‌! 
பொன்னே! நீ எழுந்தோடி வாராய்‌! 


காகம்‌ கரைந்தது; காலையும்‌ ஆயிற்று; 
கனியுதிர்‌ காவினைப்‌ பாராய்‌! 
கண்ணே! நீ எழுந்தோடி வாராய்‌! 


(i) பொழுது விடிந்துவிட்டதாகக்‌ கவிஞர்‌ காட்டும்‌ மூன்று நிகழ்ச்சிகளைக்‌ குறிப்பிடுக. 

(ப) இங்கு குழந்தை துயில்‌ எழ, தாயானவள்‌ எவ்வாறு தூண்டுகின்றாள்‌ ? 

(10 “கனி உதிர்‌ காவினைப்‌ பாராய்‌' இதன்‌ பொருளை உமது சொந்த உரைநடையில்‌ எழுதுக. 

(iv) கவிஞர்‌ இங்கு பனித்துளியின்‌ அழகை வருணிக்கும்‌ சிறப்பைக்‌ குறிப்பிடுக. 

(v) அருணன்‌ உதித்தனன்‌, அம்புஜம்‌ விண்டது - இந்நிகழ்வுகளுக்கிடையேயான தொடர்பினை விளக்குக. 
(10 புள்ளிகள்‌) 


எதிர்பார்க்கப்பட்ட விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 


வினா இல 04 - பொழுது விடிந்து விட்டதாகக்‌ காட்டும்‌ மூன்று நிகழ்ச்சிகளாவன. - 


(1) அருணன்‌ உதித்தனன்‌ 
அம்புஜம்‌ விண்டது. 
பொற்கோழி கூவிற்று 
காகம்‌ கரைந்தது. 
(எவையேனும்‌ மூன்று) 


(11) பொழுது விடியும்போது நிகழும்‌ இனிய குதூகலமான நிகழ்ச்சிகளைக்‌ குறிப்பிட்டு அன்போட 
அழைத்தல்‌/ 
இனிய காட்சிகளைப்‌ பாராய்‌ எனவும்‌ எழுந்தோடி வராய்‌! என பலமுறை கூறியும்‌ தூண்டூதல்‌/ 
குழந்தையைப்‌ பைங்கிளி, பொன்னே, கண்ணே என அன்புடன்‌ அழைத்து இனிய காட்சிகளைப்‌ பார்க்க 
அழைத்தல்‌. 

(111) பழம்‌ சொரிகின்ற / விழுகின்ற சோலையைப்பார்‌ / பார்ப்பாயாக! 


(iv)  பனித்துளியை முத்தாகக்‌ காணுதல்‌ / உருவகித்தல்‌. 


(Vv) சூரியன்‌ உதிப்பதும்‌ தாமரை மலர்வதும்‌ தொடர்‌ நிகழ்வாகும்‌ / இயற்கை நிகழ்வாகும்‌. 
(2 x 5 = 10) 


-27- 


Download Past Papers at : www.freebooks.|k 


விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


வினா 4 - 10 புள்ளிகள்‌ 
08 - 10 புள்ளிகள்‌ 09% 
06 - 07 புள்ளிகள்‌ 19% 
03 - 05 புள்ளிகள்‌ 43% 
00 - 02 புள்ளிகள்‌ 29% 


இவ்வினாவில்‌ (1), (1) வினாக்கள்‌ தவிர்ந்த ஏனைய 3 வினாக்களுக்கும்‌ 30% இற்கும்‌ 
குறைவான மாணவர்களே சரியான விடையளித்துள்ளனர்‌. 


இலகுத்தன்மை கூடிய வினாக்களாக (1), (11) ஆகியவற்றைக்‌ கூறலாம்‌. இவ்‌ வினாக்களுக்கு 
முறையே 81%, 68% மாணவர்கள்‌ சரியாக விடையளித்துள்ளனர்‌. இவற்றின்‌ பாடலிலிருந்து 
விடைகளைக்‌ கண்டறிய முடிந்தமையால்‌ அடைவு வீதம்‌ அதிகரித்துள்ளது எனலாம்‌. 


(111), (Cv), (Vv) ஆகியன கடினத்தன்மை கூடிய வினாக்களாக உள்ளன. மாணவர்கள்‌ 
செய்யுளை வாசித்துக்‌, கிரகித்து பொருளறிந்து வினாக்களுக்கு விடையளிக்கும்‌ திறன்‌ 
குறைவாகக்‌ காணப்படுவதை இது வெளிக்காட்டுகிறது. மாணவர்கள்‌ செய்யுட்களைப்‌ 
படித்துப்‌ பொருளறியும்‌ திறன்‌, பாடல்களை நயக்கும்தன்மை போன்றவற்றை வளர்ப்பதற்குப்‌ 
பொருத்தமான பயிற்சிகளை வழங்குதல்‌ வேண்டப்படுகிறது. 





வினா இலக்கம்‌ 5 


5. நீர்‌ வாழும்‌ பிரதேசத்தில்‌ உள்ள பிரதான வீதி ஒன்று சேதமடைந்து வாகனப்‌ போக்குவரத்துக்கு உகந்ததாக 
இல்லாமல்‌ இருக்கின்றது. இதனால்‌ பாடசாலை மாணவர்கள்‌, நோயாளிகள்‌, அலுவலர்கள்‌ எனப்‌ பலரும்‌ 
பாதிக்கப்படுகின்றனர்‌. எனவே அவ்வீதியைப்‌ புனரமைக்க உடன்‌ நடவடிக்கை எடுக்கும்படி உமது பிரதேசத்தின்‌ 
உள்ளூராட்சி மன்றத்‌ தலைவருக்கு 100 சொற்களில்‌ ஒரு கடிதம்‌ எழுதுக. 

அல்லது 
டெங்கு என்ற ஆட்கொல்லி நோய்‌ தீவிரமாகப்‌ பரவி வருவதால்‌ அதனைக்‌ கட்டுப்படுத்த பாடசாலைகளின்‌ 
உட்புற, அயற்புறச்‌ சுற்றாடலைச்‌ சுத்தமாக வைத்திருக்க வேண்டியதன்‌ அவசியத்தை வலியுறுத்தி 100 சொற்களில்‌ 
ஒரு துண்டுப்பிரசுரம்‌ எழுதுக. 
(15 புள்ளிகள்‌) 


எதிர்பார்க்கப்பட்ட விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 


அமைப்பு - 04 புள்ளிகள்‌ 
உள்ளடக்கம்‌ - 08 புள்ளிகள்‌ 
மொழிநடை - 03 புள்ளிகள்‌ 
உ அமைப்பு 
உ. முகவரி 
ப உள்‌ முகவரி (உள்ளுராட்சி மன்றத்தின்‌ வகை) 
e விளிப்பு 
உ தலைப்பு 
உ முடிப்பு 


- 28 - 


Download Past Papers at : www.freebooks.|k 


உ உள்ளடக்கம்‌ (சொல்லளவு கவனிக்கப்படல்‌ வேண்டும்‌) 
e பிரதான வீதி பற்றிக்‌ குறிப்பிடல்‌. 
ப குறிப்பிட்ட வீதியின்‌ முக்கியத்துவம்‌; தொடர்புபடுத்தும்‌ இடங்கள்‌. 


e அதன்‌ இன்றைய நிலை. 
e பொதுமக்கள்‌ பாதிக்கப்படல்‌. (மாணவர்‌, நோயாளிகள்‌, அலுவலர்கள்‌) 
உ வேண்டுகோள்‌. 
உ மொழிநடை 
ப சுருக்கமாகவும்‌ தெளிவாகவும்‌ எழுதப்படல்‌ எழுத்து வழக்கு கையாளப்படல்‌; வழுக்களின்றி 
அமைதல்‌. 
அல்லது 
துண்டுப்பிரசுரம்‌ 
உ அமைப்பு 


e தலைப்பு - விடயத்திற்குப்‌ பொருத்தமான கவர்ச்சியான தலைப்பு 


e விளிப்பு 

e உள்ளடக்கம்‌ 

e வெளியிடுவோர்‌ 
ர்‌ திகதி 


உள்ளடக்கம்‌ 
e பாடசாலை மாணவரை மையப்படுத்தி எழுதுதல்‌ 


e டெங்கு நோய்‌ அபாயம்‌ பற்றிய பொதுக்கருத்துக்களைக்‌ குறிப்பிடல்‌ 


e பாடசாலை மாணவர்கள்‌ இதனால்‌ அதிகம்‌ பாதிக்கப்படல்‌ பற்றிக்‌ குறிப்பிடல்‌ 
e பாடசாலை உட்புற, அயற்புறச்‌ சூழலைச்‌ சுத்தமாக வைத்திருப்பதன்‌ அவசியத்தைக்‌ குறிப்பிடல்‌. 
e பலரது உதவிகளையும்‌ கோருதல்‌ (ஆசிரியர்‌, பழைய மாணவர்‌, பொதுமக்கள்‌, சுகாதாரப்‌ 
பரிசோதகர்‌) 
உ மொழிநடை 
உ சுட்டிப்பாகவும்‌ சுருக்கமாகவும்‌ எழுதுதல்‌. 
e வாசகரைக்‌ கவரக்கூடிய மொழிப்பிரயோகம்‌. 
e வழுக்கள்‌ இன்றி அமைதல்‌. 


e விழிப்புணர்வை ஏற்படுத்தக்‌ கூடியதாக அமைதல்‌. 
(15 புள்ளிகள்‌) 


விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


வினா 5 - 20 புள்ளிகள்‌ 
12 - 15 புள்ளிகள்‌ 14% 
08 - 11 புள்ளிகள்‌ 45% 
04 - 07 புள்ளிகள்‌ 31% 
00 - 03 புள்ளிகள்‌ 10% 


கடிதம்‌, துண்டுப்‌ பிரசுரம்‌ என்பனவற்றிற்கு முறையே 50%, 38% மானோர்‌ சரியான 
விடையளித்துள்ளனர்‌. இவ்‌ எழுத்தாக்கங்கள்‌ தொடர்பான நுட்பமான தொடர்ச்சியான 
பயிற்சிகள்‌ வழங்கப்படின்‌, மாணவர்கள்‌ அதிக புள்ளிகளை இலகுவாக பெற்றுக்‌ 
கொள்ளலாம்‌. 





-29- 


Download Past Papers at : www.freebooks.|k 


தமிழ்மொழியும்‌ இலக்கியமும்‌ - [1 


2.3.வினாப்பத்திரம்‌ 11 இற்கு விடையளிக்கப்பட்டமை தொடர்பான விபரங்களும்‌ 


2.3.1 வினாப்பத்திர கட்டமைப்பு 





நேரம்‌ :- 2 மணித்தியாலங்கள்‌ 7 வினாக்கள்‌ தரப்படும்‌ (மொத்தப்‌ புள்ளிகள்‌ 80) 
(விதிக்கப்பட்ட தமிழ்‌ இலக்கிய பாடநூல்‌) 
4 கட்டாய வினாக்களுக்கும்‌ மேலும்‌ ஒரு வினாவுக்கும்‌ விடையளித்தல்‌ வேண்டும்‌. 
(1,2,3,4 ஆகிய வினாக்கள்‌ கட்டாயமானவை. வினாக்கள்‌ 5,6,7 இல்‌ ஒன்றினைத்‌ தெரிவு 
செய்தல்‌ வேண்டும்‌.) 
1. குறுவிடை வினாக்கள்‌ 10. ஒரு வினாவுக்கு 2 புள்ளிகள்‌ வீதம்‌ மொத்தம்‌ 20 
புள்ளிகள்‌ 
செய்யுட்பகுதியும்‌ உரைநடைப்‌ பகுதியும்‌ சேர்ந்த நான்கு உபபகுதிகள்‌. ஒரு 
உபபகுதிக்கு 5 புள்ளிகள்‌ வீதம்‌ மொத்தம்‌ 20 புள்ளிகள்‌ 
விருப்பு வினாக்கள்‌ 02 வழங்கப்படும்‌. அவற்றுள்‌ ஒன்றுக்கு விடையளித்தல்‌ 
வேண்டும்‌. 15 புள்ளிகள்‌ 
விருப்பு வினாக்கள்‌ 02 வழங்கப்படும்‌. அவற்றுள்‌ ஒன்றுக்கு விடையளித்தல்‌ 
வேண்டும்‌. 15 புள்ளிகள்‌ 


5,6,7 ஆகிய வினாக்களில்‌ யாதேனும்‌ ஒரு வினாவுக்கு விடையளித்தல்‌ வேண்டும்‌. 


10 புள்ளிகள்‌ 














- 30 - 


Download Past Papers at : www.freebooks.|k 


வினா இல. 1 


1. சுருக்கமான விடை எழுதுக. 


() 


(ம) 


(iii) 


(iv) 


(9) 
(vi) 
(vii) 
(viii) 


(ix) 
(x) 


2.3.2 


“விலங்கொடு மக்கள்‌ அனையர்‌ இலங்கு நூல்‌ கற்றாரோடு ஏனையவர்‌” - இக்குறட்பாவின்‌ கருத்தை 
எழுதுக. 
“ஈன்றாளோடெண்ணக்‌ கடவுளுமில்‌' 

(அ) இவ்வடி மூலம்‌ யாருடைய சிறப்பு எடுத்துக்காட்டப்படுகிறது ? 

(ஆ) அச்சிறப்பு எவ்வாறு காட்டப்படுகிறது ? 
“மோட்டெருமை வாவிபுக முட்டுவரால்‌ .....ஃஃ- ” எனத்‌ தொடங்கும்‌ பாடலில்‌ சடையப்ப முதலியாரின்‌ 
வள்ளன்மையைக்‌ கம்பர்‌ எவ்வாறு புகழ்ந்துரைக்கின்றார்‌ ? 

“நீர்‌ பேசுவது எமக்குப்‌ பிடிக்கவில்லை. குலப்‌ பெருமையால்‌ புலமை சிறப்பதில்லை. புலமைத்‌ திறத்தால்‌ 
பிறந்த குலம்‌ சிறக்கும்‌. இதை அறிந்துகொள்ளும்‌. நீர்‌ வந்த காரியம்‌ ?”” இக்கூற்று யாரால்‌ யாருக்குக்‌ 
கூறப்பட்டது ? 

“மஞ்சுமஞ்சுங்‌ கைப்‌ பரராஜசேகர மன்னன்‌' இவ்வடியில்‌ பரராஜசேகர மன்னனின்‌ எச்சிறப்பு எவ்வாறு 
எடுத்துக்காட்டப்படுகின்றது ? 

“ஒரு பதிவிரதையின்‌ சரித்திரம்‌ என்ற கதையின்‌ இறுதியில்‌ நாம்‌ ஒவ்வொருவரும்‌ எதனை அடைய 
முயற்சிக்க வேண்டுமெனக்‌ கூறப்படுகிறது ? 

“காலப்‌ பெருநதியின்‌ கால்‌ நடையும்‌ அப்படித்தான்‌' காலப்‌ பெருநதி என்பது என்ன அணி? அதனை 
விளக்குக. 
சிற்றிலக்கிய வகைகளில்‌ ஒன்றே கலம்பகம்‌. கலம்பகம்‌ என்பதனால்‌ நீர்‌ விளங்கிக்கொள்வது என்ன ? 
“ஒங்களுக்கு ஒண்ணும்‌ கொறவு வராது” இதனை எழுத்து வழக்கில்‌ எழுதுக. 

“கூடல்‌ கூடல்‌ கூடல்‌ 
கூடிப்‌ பின்னே குமரன்‌ போயில்‌ வாடல்‌ வாடல்‌' 

(அ) இப்பாடல்‌ வரிகள்‌ இடம்பெறும்‌ நூல்‌ யாது? 

(ஆ) அதனைப்‌ பாடியவர்‌ யார்‌? 

(20 புள்ளிகள்‌) 


எதிர்பார்க்கப்பட்ட விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 


வினா இல 1 - சுருக்க விடை 


நல்ல நூல்களைக்‌ கற்றவர்கள்‌ மக்களாகக்‌ கருதப்படுவர்‌. கல்லாதவர்கள்‌ விலங்குகளுக்குச்‌ சமனாகக்‌ 
கருதப்படூவர்‌/ விலங்குகளுக்கும்‌ மக்களுக்கும்‌ இடையேயுள்ள வேறுபாடுதான்‌ நல்ல நூல்களைக்‌ 
கற்றவர்களுக்கும்‌ கல்லாதவர்களுக்கும்‌ உள்ள வேறுபாடூ ஆகும்‌. 


li (அ) தாயின்‌/ ஈன்றாளின்‌ சிறப்பு 


(ஆ) தாய்க்குச்‌ சமமாக மதிக்கத்தக்க கடவுளும்‌ இல்லை என்று கூறுவதன்‌ மூலம்‌ உலகில்‌ தாயே 
சிறந்தவர்‌ எனக்‌ காட்டப்படுகிறது. 


Ui. இரப்போர்‌ தடையின்றி வரக்கூடியவாறு எப்போதும்‌ திறந்திருக்கும்‌ பெரிய கதவும்‌, அவர்களைப்‌ 


பார்த்துப்‌ பயப்படாதே என்று கூறும்‌ இனிய மொழியும்‌ உடையவர்‌ சடையப்பர்‌ 


iV. யாரால்‌ - ஒட்டக்‌ கூத்தரால்‌ 
யாருக்கு - குமாரப்‌ புலவருக்கு 
Vv. உ பரராஜ சேகர மன்னனின்‌ கொடைச்‌ சிறப்பு 


© மேகமானது வரையறையின்றி மழையை வழங்குகிறது. அப்படிப்பட்ட மேகமும்‌ பயப்படூம்படியான 
ஈகையையுடைய கையினன்‌. 


Vi ஞானம்‌ 


Vil. காலப்‌ பெருநதி - உருவக அணி 


காலம்‌, பெருநதியாக உருவகிக்கப்பட்டூள்ளது. 


Vili. பல்வகைப்‌ பொருள்‌ பற்றி வெவ்வேறு செய்யுள்‌ வகைகளால்‌ நூறு பாட்டுக்களில்‌ அமைந்த சிற்றிலக்கிய 


வகை கலம்பகம்‌. 


ix. உங்களுக்கு ஒன்றும்‌ குறைவு வராது 


-31- 


Download Past Papers at : www.freebooks.|k 


%. (அ) Guin பாட்டு 
(ஆ) பாரதியார்‌ (2 x 10 = 20 புள்ளிகள்‌) 


விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


வினா 1 - 20 புள்ளிகள்‌ 
16 - 20 புள்ளிகள்‌ 8% 
11 - 15 புள்ளிகள்‌ 22% 
6 - 10 புள்ளிகள்‌ 30% 
00 - 05 புள்ளிகள்‌ 75% 


கடினத்தன்மை வாய்ந்த வினாக்களாக ,௫ங்ம்‌,0-அ ஆகிய வினாக்கள்‌ உள்ளன. 
இவ்வினாக்களுக்கு சராசரியாக 35%ற்கும்‌ குறைவான மாணவர்களே சரியான விடை 
எழுதியுள்ளனர்‌. 


இவ்வினாக்கள்‌ பாடநூலிலுள்ள செய்யுட்‌ பகுதிகள்‌ தொடர்பானவை. ஆகவே 
செய்யுட்பகுதிகளை கற்பிக்கும்போது 
செய்யுள்‌ இடம்பெற்ற நூல்‌ 
அதன்‌ ஆசிரியர்‌ 
செய்யுளின்‌ பொருள்‌ 
அரும்பத விளக்கம்‌ 
செய்யுளின்‌ சிறப்புகள்‌ என்பனவற்றை நுணுக்கமாகவும்‌, ஆழமாகவும்‌ 
விளங்கிக்கொள்ளவும்‌, அதனடிப்படையில்‌ செப்பமான விடைகளை எழுதுவதற்கும்‌ 
அதிக பயிற்சிகளை தினமும்‌ தொடர்ச்சியாக வழங்கிவருதல்‌ வேண்டியதொன்றாகும்‌. 





வினா இலக்கம்‌ 2 


2. பின்வரும்‌ செய்யுட்‌ பகுதிகள்‌, உரைப்‌ பகுதிகள்‌ ஒவ்வொன்றினதும்‌ கருத்தை உமது மொழிநடையில்‌ எழுதுக 
அவை ஒவ்வொன்றிலும்‌ தடித்த எழுத்துக்களில்‌ உள்ள தொடர்களின்‌ சிறப்புகளை விளக்கி எழுதுக. 

(௮) பூணுக்‌ கழகளிக்கும்‌ பொற்றொடியைக்‌ கண்டக்கால்‌ 
நாணுக்கு நெஞ்சுடைய நல்வேந்தர்‌ - நீணிலத்து 
மற்றேவர்‌ வாராதார்‌ வானவரும்‌ வந்திருந்தார்‌ 
பொற்றேர்‌ நளனுருவாய்ப்‌ போந்து. 

(அ) அம்பொன்று வில்லொடிதல்‌ நாண்‌ அறுதல்‌ நான்‌ கிழவன்‌ 

அசைந்தேன்‌ என்றோ 

வம்பொன்று குழலாளை மணம்பேசி வரவிடுத்தார்‌ 
மன்னர்‌ தாதர்‌ 

செம்பொன்‌ செய்‌ மணிமாடத்‌ தெள்ளாற்றில்‌ நந்தி பதம்‌ 
சேரார்‌ அனைக்‌ 

கொம்பன்றோ நம்‌ குடிலில்‌ குறுங்காலும்‌ நெடுவளையும்‌ 
குனிந்து பாரே. 

(இ) செல்வமானது வெளியே உள்ள பருப்‌ பொருளாதலால்‌ வெள்ளத்தால்‌ அழியும்‌; வெந்தழலால்‌ வேகும்‌. 
கல்வியானது நமது உயிரைப்‌ பற்றி உள்ளே இருக்கும்‌ நுண்‌ பொருள்‌ ஆகையால்‌ வெள்ளதால்‌ அழியாது; 
வெந்தழலில்‌ வேகாது. செல்வமானது பொன்‌, நிலம்‌, வீடு முதலிய பருப்பொருளாய்‌ இருப்பதால்‌ 
அரசர்களால்‌ கைப்பற்றவும்‌ படும்‌. கல்வியானது அறிவுருவான நுண்பொருளாகையால்‌ அவர்களாற்‌ 
கவரப்படமாட்டாது. 


(ஈ) சக்கரக்கோட்டத்திலே விசயதர பூபதிக்காக என்‌ தந்‌ைத செய்த போரில்‌, போர்க்களம்‌ முழுதும்‌ கறங்கு 
போல்‌ திரிந்து, பகைவர்‌ யானை சேனையை யெல்லாம்‌ ஊதையிற்பட்ட புளைப்பூவென்ன நூறி எறிந்து 
வாகை சூடினவன்‌ கருணாகரனேயன்றோ! அவனுடைய நடை மேகத்தின்‌ கதிபோல்‌ இருக்கும்‌! அவன்‌ 
வரும்போது தரையிலே ஒரு தேவன்‌ நடந்து வருவது போலிருக்கும்‌! 

(20 புள்ளிகள்‌) 


~ 32 


Download Past Papers at : www.freebooks.|k 


எதிர்பார்க்கப்பட்ட விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 


(அ) 


(ஆ) 


(இ) 


() 


பொருள்‌: 

தான்‌ அணிந்து கொண்டதால்‌ தன்‌ அழகினை ஆபரணங்களுக்குக்‌ கொடுத்தவள்‌ தமயந்தி. பொன்னால்‌ 
செய்த வளையல்களை அணிந்த அத்தமயந்தியைக்‌ கண்டதும்‌ மன்னர்கள்‌ அனைவரும்‌ நாணத்தை 
இழந்து மனம்‌ வாட்டமடைந்தனர்‌. நீண்ட இம்‌ மண்ணுலகத்து மன்னர்களுள்‌ எவர்‌ தாம்‌ அச்‌ 
சுயம்வரத்திற்கு வராமல்‌ இருந்தவர்‌? (எல்லோரும்‌ வந்திருந்தனர்‌) பொற்தேரை உடைய நளனுடைய 
வடிவத்தை எடுத்துக்‌ கொண்டு தேவர்களும்‌ வந்திருந்தனர்‌. 


(3 புள்ளிகள்‌) 

சிறப்பு:- 

e தமயந்தியின்‌ அழகு சிறப்பிக்கப்படுகிறது. 

e ஆபரணங்களுக்கு அழகைக்‌ கொடுப்பவள்‌ தமயந்தி. அதாவது தமயந்தி அணிந்தமையால்‌ 

தான்‌ ஆபரணங்கள்‌ அழகு பெற்றன எனக்‌ கூறுவது சிறப்பாகும்‌. 
(2 புள்ளிகள்‌) 
(34+ 2- 5 புள்ளி) 

பொருள்‌: 


அரசன்‌ அனுப்பிய தூதுவனே, அம்பு பொருந்தும்‌ என்‌ வில்‌ ஒடிந்துள்ளது. அதன்‌ கயிறு தேய்ந்து 
போயுள்ளது. ஆகவே நானும்‌ மூப்படைந்து தளர்ந்தேன்‌ என்று கருதியோ நறுமணம்‌ பொருந்திய 
கூந்தலை உடைய என்‌ புதல்வியைத்‌ திருமணம்‌ பேச மன்னர்‌ உன்னை இங்கே அனுப்பினார்‌. 
சிவந்த பொன்னால்‌ செய்யப்பட்ட அழகிய மாளிகைகளையுடைய தெள்ளாற்று நகரில்‌ நடந்த போரில்‌ 
நந்திவரமனின்‌ பாதங்களைப்‌ பணியாத பகை மன்னர்களுடைய போர்‌ யானைகளின்‌ தந்தங்களல்லவா 
நம்முடைய குடிசையில்‌ சிறிய தூண்களாகவும்‌ நீண்ட வளைச்‌ சட்டங்களாகவும்‌ அமைக்கப்பட்டூள்ளன. 


நீ தலை குனிந்து பார்ப்பாயாக. (3 புள்ளிகள்‌) 
சிறப்பு:- 

e நந்திவர்மனின்‌ வீரம்‌ சிறப்பிக்கப்படுகிறது. 

e குடிசையில்‌ உள்ள தூண்களும்‌ நீண்ட வளைச்‌ சட்டங்களும்‌ பகை மன்னர்களுடைய 


யானைகளின்‌ தந்தங்களே என்பதன்‌ மூலம்‌ பல பகை மன்னர்களை அழித்தவன்‌ என அவனின்‌ 
வீரம்‌ எடூத்துக்‌ காட்டப்படுகிறது. 
(2 புள்ளிகள்‌) 
(34+ 2- 5 புள்ளி) 


பொருள்‌: 

செல்வமானது வெளியே உள்ள காட்சிப்‌ பொருள்‌ என்பதால்‌ வெள்ளத்தால்‌ அழியும்‌ கொடிய 

நெருப்பால்‌ எரியும்‌. கல்வியானது எமது உயிரோடூ தொடர்புற்று உள்ளே இருக்கும்‌ கட்புலனாகாத 

கருத்துப்‌ பொருள்‌ என்பதால்‌ வெள்ளத்தால்‌ அழியாது. கொடிய நெருப்பால்‌ எரியாது. செல்வமானது 
பொன்‌, நிலம்‌, வீடு ஆகிய காட்சிப்‌ பொருளாக இருப்பதால்‌ அவர்களால்‌ கைப்பற்ற முடியாது. 

(3 புள்ளிகள்‌) 
சிறப்பு:- 

e கல்வியின்‌ சிறப்பு எடூத்துக்‌ காட்டப்படுகிறது. 

e கல்வியானது உயிரோடூ சேர்ந்து எம்முள்‌ இருக்கும்‌ கட்புலனாகாத கருத்துப்‌ பொருள்‌ எனக்‌ 
கூறுவதன்‌ மூலம்‌ கல்வி சிறப்பிக்கப்படூகிறது. எமது உயிரையே பற்றியுள்ள நுண்மையான 
பொருள்‌ கல்வி 

(2 புள்ளிகள்‌) 
(3+ 2- 5 புள்ளி) 


சக்கரக்கோட்டத்திலே விசயதர பூபதிக்காக என்‌ தந்தை செய்த போரிலே போர்க்களம்‌ முழுவதும்‌ 
காற்றாடி போல சூழன்று திரிந்து பகைவர்களின்‌ யானைப்‌ படையை எல்லாம்‌ காற்றில்‌ அகப்பட்ட 
பஞ்சைப்‌ போல அழித்து வெற்றி பெற்றவன்‌ கருணாகரன்‌, அவனுடைய நடை மேகத்தின்‌ வேகத்தைப்‌ 
போல இருக்கும்‌. அவன்‌ வரும்போது பூமியிலே ஒரு தேவன்‌ நடந்து வருவது போல இருக்கும்‌. 


சிறப்பு 
e கருணாகரனின்‌ வீரம்‌ போரிடும்‌ ஆற்றல்‌ சிறப்பிக்கப்படுகிறது. 
ப்‌ உவமை அணி மூலம்‌ போர்க்களத்தில்‌ பகைவர்களின்‌ யானைப்‌ படையை, காற்றில்‌ அகப்பட்ட 


பஞ்சைப்‌ போல அழித்தவன்‌ எனக்‌ கூறப்படுவது சிறப்பாகும்‌. 
(2 புள்ளிகள்‌) 
(3 X 2 = 5 புள்ளி) 
(5 X 4 = 20 புள்ளி) 


- 33- 


Download Past Papers at : www.freebooks.|k 


விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


வினா 2 - 20 புள்ளிகள்‌ 

16 - 20 புள்ளிகள்‌ 13% 

11 - 15 புள்ளிகள்‌ 23% 

06 - 10 புள்ளிகள்‌ 28% 

00 - 05 புள்ளிகள்‌ 36% 
4 பிரிவு வினாக்களைக்‌ கொண்ட 2ம்‌ வினாவுக்கு ஒவ்வொரு பிரிவுக்கும்‌ ஏறக்குறைய 
50% த்திலும்‌ குறைந்தவர்களே சரியாக விடையளித்துள்ளனர்‌. செய்யுளைப்‌ போல 
உரைநடைகளைக்‌ கற்பிக்கும்போதும்‌ 

-  அரும்பதங்கள்‌ 


- கடினமான சொற்றொடர்களின்‌ பொருள்‌ 

- விளக்கம்‌ 

- சிறப்புக்கள்‌ 
உவமை அணி போன்ற அணிகள்‌ விசேடமாக உவமையணி, உருவகவணி 
என்பவற்றை எடுத்துக்‌ காட்டி விளக்கி மாணவர்‌ மனதில்‌ பதியச்‌ செய்வதுடன்‌ 
இலகு நடையில்‌ அதனை எழுதுவதற்கான பயிற்சிகளையும்‌ வழங்குதல்‌ 
மாணவர்‌ சிறந்த பெறுபேறுகளைப்‌ பெற உதவியாக அமையும்‌. 





வினா இலக்கம்‌ 3, 

3. “இயற்கை அழகைக்‌ கண்டு குதாகலிப்பதும்‌ பெரியவர்கள்‌ கூறுவதை உண்மையென நம்பிவிடுவதும்‌ குழந்தையிடம்‌ 
இயல்பாகக்‌ காணும்‌ குணங்களாகும்‌.' இக்கூற்றினை நக்ஷத்திரக்‌ குழந்தைகள்‌ என்ற கதையில்‌ வரும்‌ ரோஹிணி 
என்ற கதாபாத்திரத்தைக்‌ கருத்திற்கொண்டு ஆராய்க. 


அல்லது 
எல்லாச்‌ செல்வங்களையும்‌ விடக்‌ கல்விச்‌ செல்வமே நிலையானது என்பதை மறைமலையடி.கள்‌ கல்வியே 
அழியாச்‌ செல்வம்‌ என்ற கட்டுரையில்‌ வலியுறுத்தியிருக்குமாற்றை விளக்குக, 
(15 பூன்ளிகள்‌) 
எதிர்பார்க்கப்பட்ட விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 


நட்சத்திரக்‌ குழந்தைகள்‌ 
இயற்கை அழகைக்‌ SIG குதூகலித்தல்‌............ 


உ கதாசிரியர்‌ கூற்று (அவளது எண்ணங்கள்‌ இயற்கை அன்னையுடன்‌ இறக்கை விரித்து பறப்பனவாய்‌ 
உள்ளன.) 
உ மாலை நேரத்தில்‌ வானத்தைப்‌ பார்த்த குழந்தை ரோகிணியின்‌ பரவசநிலை (மேற்றிசையில்‌ 
இந்திரஜாலம்‌ - அவளது நிஸ்களங்க நெஞ்சத்தில்‌ பரவசநிலை தோன்றியது  ..... ) 
உ வானத்து வர்ணஜாலங்களை குழந்தை ரோகிணி வரைவதாக அவளது கற்பனை (ரோகிணி 
மெய்மறந்து வானத்து இயற்கைக்‌ காட்சியில்‌ ஈடூபடல்‌) 
உ தாயினது முத்தமிடும்‌ முகத்தை இயற்கையுடன்‌ (வானத்துடன்‌) ஒப்பிடல்‌ 
உ. வானவீதியிலே சந்தியாதேவியின்‌ வருகை; இனிய சங்கீதம்‌ போன்றது. மயக்கம்‌ தரும்‌ 
மாலை. 
உ வானம்‌ நீலநிறமாகும்‌ விந்தை 
நீலப்பட்டாடையில்‌ திடீரென்று ஒரு சுடர்‌ 
(7 புள்ளிகள்‌) 
பெரியவர்கள்‌ கூறுவது உண்மையென நம்பதல்‌ 
நட்சத்திரங்களுக்கு அப்பா உண்டு அவர்‌ சுவாமி. அவர்‌ அழகானவர்‌. நல்லவர்‌ என்று அப்பா 
கூறுவதை நம்புதல்‌. 
ஒவ்வொரு தடவையும்‌ உண்மை கூறும்போது நட்சத்திரம்‌ தோன்றும்‌ என்று அப்பா கூறுவதை 
நம்புதல்‌. 


-34- 


Download Past Papers at : www.freebooks.|k 


நட்சத்திரம்‌ பிறக்கும்போது குதூகலிப்பதும்‌, அது வீழும்போது அழுவதும்‌ இந்த நம்பிக்கையின்‌ 
அடிப்படையில்தான்‌ 


குறிப்பு: மேற்கூறப்பட்ட விடயங்கள்‌ கதையினூடாக எடுத்துக்‌ கூறப்படல்‌ அல்லது குறிப்பிட்ட 
நிகழ்வுகளின்‌ ஊடாக எடுத்து விளக்கப்படல்‌ வேண்டும்‌. 


கதை மட்டும்‌ கூறப்படின்‌ 5 புள்ளிகளுக்கு மேல்‌ வழங்கப்படக்‌ கூடாது. 
(8 புள்ளிகள்‌) 
(7 * 8 புள்ளிகள்‌) 


கல்வியே அழியாச்‌ செல்வம்‌ 


பண்டைய செய்யுட்களை உதாரணம்‌ காட்டி விளக்குதல்‌ 
€ வெள்ளத்தால்‌ அழியாது ...................... 
© திருக்குறள்‌ மூலம்‌ வெளிப்படுத்தல்‌ 
கேடில்‌ விழுச்செல்வம்‌ ............................. 
© பட்டினத்துப்பிள்ளையார்‌ பாடல்‌ மூலம்‌ 
தெய்வ சிதம்பரத்‌ தேவா ............................. 
உ அமிழ்ந்து போகும்‌ இயல்புடைய செல்வங்களை மனிதர்‌ நாடூதல்‌ பற்றி விமர்சித்தல்‌ 


உலகில்‌ நடந்த சம்பவங்களை உதாரணம்‌ காட்டி விளக்குதல்‌ 
(1) ஹைதராபாத்‌ வாணிகப்பட்டின வெள்ளம்‌ 
(11) மெசினாப்‌ பட்டினத்தில்‌ நடைபெற்ற நில அதிர்ச்சி 
(111) மேற்கு ஐரோப்பாவில்‌ நடைபெற்ற போர்கள்‌ 


இயற்கையால்‌ ஏற்படும்‌ அழிவு பற்றிக்‌ கூறுதல்‌ 


இவ்வாறு பாடல்களையும்‌ சம்பவங்களையும்‌ இயற்கை நிகழ்வுகளையும்‌ எடுத்துக்‌ காட்டி, ஒப்பீட்டு 


அடிப்படையில்‌ கல்விச்‌ செல்வம்‌ அழியாதது என்று வலியுறுத்திக்‌ காட்டல்‌. (15 புள்ளிகள்‌) 


வினா இலக்கம்‌ 4 


4. “பண்டைக்‌ காலப்‌ புலவர்கள்‌ பழமொழிகளின்‌ ஊடாக நீதிக்‌ கருத்துகளைத்‌ தெளிவற எடுத்துக்‌ கூறியள்ளனர்‌' 
- நீங்கள்‌ படித்த எவையேனும்‌ நான்கு நீதிப்‌ பாடல்களை ஆதாரமாகக்‌ கொண்டு அதனை விளக்குக. 


அல்லது 


“காதலையும்‌ வீரத்தையும்‌ ஒருங்கே கூறும்‌ ஒரு சிற்றிலக்கியமே முத்தொள்ளாயிரமாகும்‌.' - ஆராய்க. 


(15 புள்ளிகள்‌) 


பழமொழிகள்‌ ஊடாக நீதிக்கருத்துக்கள்‌ ................ஃஃஃஃ 


(i) 


பண்டைய புலவர்கள்‌ தாம்‌ கூறவந்த நீதிக்கருத்துக்களைப்‌ பழமொழிகள்‌ வாயிலாகக்‌ 
கூறியுள்ளமை. 

பழமொழிகளின்‌ ஊடாக வழங்கப்படும்‌ நீதிக்கருத்துக்களைக்‌ குறிப்பிடுதல்‌ 

எடூத்துக்‌ காட்டூ 

கற்றறிந்தார்‌ கண்ட அடக்கம்‌  .............. 

நிறைகுடம்‌ நீர்தளும்பல்‌ இல்‌ - பழமொழி 

அறிவுடையோரை நிறைகுடத்திற்கும்‌ அறிவற்றோரை குறைகுடத்திற்கும்‌ ஒப்பிட்டுக்‌ காட்டுதல்‌. 


(11) நல்லாய்‌ வரும்‌ பிள்ளை ................. 


நல்ல பிள்ளைக்கு ஒரு சொல்‌ 
நல்ல மாட்டூக்கு ஒரு சூடு 


(111) பேற்றிலே மிகுமொருவன்‌ .................... 


சேற்றிலே புதைந்த யானையைக்‌ காகமும்‌ குட்டும்‌ - பழமொழி 
பலமுள்ள யானை சேற்றிலே புதையுண்டிருக்கும்போது அதனைப்‌ பலம்‌ குறைந்த காகமும்‌ 
குட்டிப்பார்க்கும்‌. 


L435. 


Download Past Papers at : www.freebooks.|k 


(iv) 


(v) 


(vi) 


பரந்த திறலாரைப்‌ பாசிமேல்‌ இட்டுக்‌ ................. 

ஞாயிற்றைக்‌ கைமறைப்பார்‌ இல்‌ - பழமொழி 

பரந்த ஒளி பொருந்திய ஞாயிற்றைக்‌ கையால்‌ மறைக்க முடியாது. அதுபோல்‌ 
அறிவுடையோரது பெருமையையும்‌ மற்றவரால்‌ மறைக்க முடியாது. 


தான்‌ செய்‌ குழி பின்‌ தனக்கே ................. 
தான்‌ செய்குழி பின்‌ தனக்கே - பழமொழி 
பிறருக்காக நாம்‌ செய்கின்ற தீவினையாது 
பின்‌ தனக்கே வினையாக முடியும்‌. 


செறியுமரண்மிகு படைகளுடைய .................. 

அடம்பன்‌ கொடியும்‌ திரண்டால்‌ மிடுக்கு - பழமொழி 

வலிமை குறைந்த அடம்பன்‌ கொடி மிகுதியாகச்‌ சேர்ந்து ஒன்றுபடுமிடத்து அதன்‌ வலிமை 
அதிகரிக்கும்‌. 


பழமொழிகளுடனான விளக்கம்‌ - (3 x4 =12) 
மொழிச்செம்மையும்‌ வழுவின்மையும்‌ (3 புள்ளிகள்‌) 
(15 புள்ளிகள்‌) 
அல்லது 
முத்தொள்ளாயிரம்‌ 


உ. முத்தொள்ளாயிரம்‌ என்ற சிற்றிலக்கியத்தில்‌ காதலும்‌ வீரமும்‌ சிறப்பிக்கப்படல்‌. 
காதல்‌: 


1. ஆய்மணிப்பைம்பூண்‌ ................ 


சேரமன்னன்‌ மீது காதல்‌ கொண்ட பெண்‌ அவரைக்‌ காண்பதற்காக கதவருகில்‌ வருவதும்‌ 


செல்வதுமாக நாணத்தால்‌ தடூமாறிக்‌ கொண்டிருத்தல்‌. 


2. காப்படங்கென்றன்னை ...................... 


பாண்டிய மன்னன்‌ மேல்‌ காதல்‌ கொண்ட ஒரு பெண்‌ கதவுத்துளையினூடாக அவனைப்‌ 


பார்த்தால்‌ 

அவனைக்‌ காண்பதற்கு உதவிய அத்துளையைச்‌ செய்த தச்சனுக்கு நன்றி கூறுதல்‌. 
வீரம்‌ 
1. வீறுசால்‌ மன்னர்‌ .................. 


குற்றம்‌ செய்த பகையரசரைக்‌ கண்டவுடன்‌ சிவக்கும்‌ கண்களையுடைய சேரன்‌. 


சேரனது யானைப்‌ படைகள்‌ பழக்க தோசத்தால்‌ முழு நிலவைக்‌ கண்டதும்‌ பகையரசரது 


வெண்கொற்றக்‌ குடையென்று எண்ணி அதைப்பற்றிப்‌ பிடிக்க துதிக்கையை நீட்டூதல்‌. 


2. கச்சி ஒருகால்‌.............. 


சோழன்‌ கோழியர்‌ கோக்கிள்ளியின்‌ யானை காஞ்சிபுரத்தில்‌ நின்று கொண்டு ஒரு காலை 
உஜ்ஜவினியிலும்‌ மறுகாலை ஈழத்திலும்‌ மறுகாலை எங்கே வைப்பது என்று தடுமாறுகிறது 


என்பதன்‌ மூலம்‌ பரந்த நிலப்பரப்பை சோழன்‌ ஆட்சி செய்தான்‌ எனல்‌. 


3. மருப்பூசியாக  ............... 


உ பாண்டியன்‌ போர்‌ செய்தால்‌ பகையரசரும்‌ மற்றவரும்‌ மடிவர்‌. 


€ பாண்டியனது யானை தானாக இவ்வுலகெல்லாம்‌ பாண்டியனுக்கே சொந்தம்‌ என்று பட்டயம்‌ 


எழுதிக்‌ கொள்ளுதல்‌. 
(ஐந்து பாடல்களையும்‌ தழுவியதாக எழுதப்படல்‌ வேண்டும்‌. ) 
(5 xX 3 = 15 புள்ளிகள்‌) 


- 36- 


Download Past Papers at : www.freebooks.|k 


விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ 


வினாக்களுக்கு புள்ளிகள்‌ பெறப்பட்ட வீதம்‌ 


வினா 3 - 15 புள்ளிகள்‌ 
12 - 15 புள்ளிகள்‌ 04% 
08 - 11 புள்ளிகள்‌ 15% 
04 - 07 புள்ளிகள்‌ 37% 
00 - 03 புள்ளிகள்‌ 44% 


புள்ளிகள்‌ 

12 - 15 புள்ளிகள்‌ 14% 
08 - 11 புள்ளிகள்‌ 16% 
04 - 07 புள்ளிகள்‌ 22% 
00 - 03 புள்ளிகள்‌ 48% 


இவ்வினாக்கள்‌ கட்டாய வினாக்களாகும்‌. 3ம்‌ வினாவின்‌ 1ம்‌ பிரிவுக்கு 36% மானோரும்‌, 
11ம்‌ பிரிவுக்கு 35% மானோரும்‌, 4 ம்‌ வினாவின்‌ [1ம்‌ பிரிவுக்கு 32%மானோரும்‌, 
Id பிரிவுக்கு 43%மானோரும்‌, சரியாக விடையளித்துள்ளனர்‌. இது மிகக்‌ குறைந்த 
அடைவு மட்டமாகும்‌. 

ஆராய்க, விளக்குக போன்ற வினாப்பதங்களின்‌ பொருளை விளங்கி கட்டூரை 
வகையில்‌ விடைகளை எழுதுவதற்கான பயிற்சி மாணவர்களுக்கு வழங்கப்பட 
வேண்டியது அவசியமாகும்‌. உரைநடைப்‌ பகுதிகள்‌, செய்யுள்‌ பாடப்பகுதிகளை 
முழுமையாக விளங்கிக்‌ கொள்வதன்‌ மூலமே இத்தகைய வினாக்களுக்கு விடை 
அளிக்கும்‌ திறனை மாணவர்‌ பெறமுடியும்‌. 





ஓ 5,6,97 ஆம்‌ வினாக்களுள்‌ ஏதாவது ஒன்றைத்‌ தெரிவு செய்து எழுதுக. 


5. i) மீன்பிடிகாரர்‌ என்ற நாட்டார்‌ பாடலில்‌ மீனவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு சித்திரிக்கப்பட்டுள்ளது ? 
(ii) கடற்புறம்‌ என்ற பாடலில்‌ மீனவர்களுடைய வாழ்க்கையை கவிஞர்‌ எவ்வாறு சித்திரித்துக்காட்டுகின்றார்‌ ? 
(iii) பின்வரும்‌ பாடல்‌ அடிகளின்‌ மூலம்‌ புலப்படுத்தப்படும்‌ இரு வேறுபட்ட உணர்வுகளை விளக்குக. 
(அ) கடவுள்‌ தந்த கைகளே முழுப்படவுண்டு 
மக்காள்‌ முழுப்படவுண்டு, 
(ஆ) “தானாய்‌ விடிவெள்ளி 
தோன்றுகின்ற சங்கதிகள்‌ 
வானத்தில்‌ மட்டும்தான்‌ 
வாழ்வில்‌ இருள்‌ தொடரும்‌ 
(10 பள்ளிகள்‌) 


6. சமூக ஏற்றத்‌ தாழ்வுகளால்‌ மனித வாழ்க்கையில்‌ ஏற்படும்‌ சிக்கல்களை எடுத்துக்காட்டுவதே பார்வைகள்‌ 
சிறுகதையின்‌ நோக்காகும்‌.” - இக்கதைக்‌ கருவினை வளர்த்துச்‌ செல்வதற்கு தர்மலிங்கம்‌, விமலன்‌, டொக்டர்‌ 
பரஞ்சோதி ஆகிய மூன்று கதாபாத்திரங்களும்‌ உதவுமாற்றினை ஆராய்க. (10 புள்ளிகள்‌) 

7. கவிச்சக்கரவர்த்தி என்ற நாடகத்தில்‌ கவிச்சக்கரவர்த்தி கம்பரின்‌ தமிழ்ப்‌ புலமை புலப்படும்‌ மூன்று 


சந்தர்ப்பங்களைக்‌ குறிப்பிட்டு, அவை ஒவ்வொன்றையும்‌ விவரிக்குக, 
(10 பள்ளிகள்‌) 


-37- 


Download Past Papers at : www.freebooks.|k 


எதிர்பார்க்கப்பட்ட விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 


5. மீன்பிடிகாரர்‌ என்ற நாட்டால்‌ பாடலில்‌ 


(1) மீனவர்களுடைய வாழ்க்கை சித்திரிக்கப்படுமாறு. 


° பொருள்‌ பற்றிய பெருமித உணர்வு 
(தோணி, வலை, கடல்மீன்கள்‌ நிறைய உண்டு). 


° உடல்‌ உழைப்பை நம்பிய வாழ்க்கை 
(கடவுள்‌ தந்த கைகளே முழுப்பட உண்டு). 


° தொழிலில்‌ ஆர்வம்‌. 
(புறப்படுவோமே மச்சான்‌ புறப்படுவோமே...) 


° கவலையற்ற, பிறர்கையை எதிர்பாராத சுதந்திர வாழ்க்கை 
(அரச உத்தியோத்தருடன்‌ ஒப்பீடு ..... 
முப்பதுநாள்‌... 
மனப்பதறலோடூ மாரடிக்கும்‌ சன்மமும்‌ வேண்டாம்‌) 


(11) கடற்புறம்‌ என்ற பாடலில்‌ மீனவர்‌ வாழ்க்கை சித்திரிக்கப்படுமாறு. 


© ஏழ்மையான வாழ்க்கை. 
(பரந்த கடற்பரப்பின்‌ பின்னே பரந்த வெளியில்‌ சிறுகுடிசை, ஏழ்மை வாழ்க்கை) 
முன்னே கடல்‌ விரியும்‌  .............. 


உ. கடற்றொழிலின்‌ அவலம்‌. 
காற்று பெருங்காற்று .......... 
கோசமிட்ட கடற்பெருக்கு  .............. 
அந்த இரவு அதற்குள்‌ மறக்காது. 


உ. உழைப்புக்கு ஏற்ற ஊதியமின்மை. 
திரைகடலை வென்று வந்தும்‌ .......... 
இரண்டூ பிடி சோறு, தோணி உடையான்‌ தரும்பிச்சை (சுரண்டல்‌) 


(111) பாடல்கள்‌ புலப்படூத்துவது இரு வேறுபட்ட உணர்வுகள்‌. 
(அ) சுயநம்பிக்கை / பெருமிதம்‌ 


(ஆ) விரக்தி / ஏமாற்றம்‌ 


(4X 4 +2 =10 புள்ளிகள்‌) 


“மீன்பிடிகாரர்‌” பாடல்‌, “கடற்புறம்‌” இரண்டுக்கும்‌ பொதுவான விடை எழுதப்பட்டிருந்தது. 
உணர்வுகள்‌ சரியாக வெளிக்கொணரப்படவில்லை. 


6. பார்வைகள்‌ 
சமூக ஏற்றத்‌ 


தாழ்வுகள்‌ 
பார்வை என்ற தலைப்பின்‌ பொருத்தப்பாடு 


சமூகத்தில்‌ பதவி நிலை, பொருளாதாரம்‌ முதலியவற்றால்‌ ஏற்படும்‌ முரண்நிலை, மற்றும்‌ 
பிரச்சினைகளை எடுத்துக்‌ கூறுவதே ஆசிரியரது நோக்கம்‌ 


இந்த நோக்கத்தைப்‌ புலப்படுத்தவும்‌, கதையை வளர்த்துச்‌ செல்லவும்‌ ஏற்ற மூன்று பாத்திரப்‌ 
படைப்பு 
(தருமலிங்கம்‌, விமலன்‌, டொக்டர்‌ பரஞ்சோதி) 


தருமலிங்கம்‌ என்ற தொழிலாளி தன்‌ மகனை உயர்குடிப்‌ பிள்ளைகள்‌ கற்கும்‌ பாடசாலையில்‌ 


சேர்ப்பது தொடர்பில்‌ ஏற்படூுவனதான்‌ கதையின்‌ பிரச்சினை மையம்‌. 


- 38 - 


Download Past Papers at : www.freebooks.|k 


வினா 7. 


உ மேற்கூறப்பட்ட மூவரது தனிப்பட்ட நடவடிக்கைகளிலும்‌ இவர்கள்‌ சந்திக்கின்ற பின்வரும்‌ 
சந்தர்ப்பங்களில்‌ இந்த முரண்பாடுகள்‌ வெளிப்படுகின்றன. 
(அ) தர்மலிங்கத்தை, ஐயர்‌, தபால்‌ அதிபர்‌ முதலியோர்‌ சந்திப்பது. 
(ஆ) தர்மலிங்கம்‌ டொக்டர்‌ பரஞ்சோதியைச்‌ சந்திப்பது. 
(இ) தர்மலிங்கம்‌ மகனது “அட்மிசனுக்காகப்‌” பாடசாலை சென்றபோது டொக்டரின்‌ 
மனைவியைச்‌ சந்திப்பது. 
(ஈ) இவற்றை பார்வையாளனாக இருந்து விமலன்‌ பார்ப்பது. 


இந்த சந்தர்ப்பங்களில்‌ ஏற்படும்‌ உரையாடல்‌, வாதப்பிரதிவாதம்‌, மன உணர்வுகள்‌ 
இவற்றினூடாக முரண்பாடுகளை விளக்கும்‌ வகையில்‌ கதை நகர்தல்‌. 


மேற்படி விடயங்கள்‌ கதையூடாக விளக்கப்படலாம்‌ அல்லது சந்தர்ப்பங்களினூடாக 
விளக்கப்படலாம்‌. 


கதைமட்டூம்‌ எழுதினால்‌ 4 புள்ளிகள்‌ வழங்கலாம்‌. 
(10 புள்ளிகள்‌) 


இவ்வினாவுக்கு உரியமுறையில்‌ விடையளிக்கப்படவில்லை. வினா மயக்கமாகவும்‌ 
கடினத்தன்மை கூடியதாகவும்‌ இருந்தது. பாத்திரங்களின்‌ குணப்பண்புகளை எழுதியிருந்தனர்‌. 
புள்ளி வழங்குவதில்‌ சிரமம்‌ இருந்தது. 


கவிச்சக்கவர்த்தி 
1. இராமாணயத்தை தமிழில்‌ இயற்றுவதற்கு சோழ அரசனிடம்‌ சம்மதித்த சந்தர்ப்பம்‌. 
விளக்கம்‌ : கூத்தரே இராமாயணத்தை இயற்ற துணிந்த பின்‌ நான்‌ ஏன்‌ தயங்க வேண்டும்‌? 
என்று, பெருங்‌ கடலாகிய இராமாயணத்தை மூன்று மாதங்களில்‌ இயற்றுவதற்கு கம்பர்‌ 
ஏற்றுக்‌ கொண்டது அவரது தமிழ்ப்‌ புலமையை எடுத்துக்காட்டுகின்றது. 
2. சோழ அரசன்‌, கம்பர்‌ ஏர்‌ எழுபது என்னும்‌ நூல்‌ எழுதியது பற்றி அரசியிடம்‌ கூறிய சந்தர்ப்பம்‌. 
விளக்கம்‌ : அரசனது கருத்தைக்‌ கேட்ட அரசி “ இந்தக்‌ கம்பர்‌ ஒரு விநோதக்‌ கவிஞர்‌ தான்‌” என்று 
பாராட்டுதல்‌. 
3. குமாரப்‌ புலவர்‌ கம்பரை இகழ்ந்து பேசியவேளை ஒட்டக்‌ கூத்தர்‌ அதை எதிர்த்த சந்தர்ப்பம்‌. 


விளக்கம்‌ : ஒட்டக்கூத்தரைச்‌ சந்தித்த குமாரப்புலவர்‌ “கம்பர்‌ ஒரு கோயிற்‌ பூசாரிமகன்‌, அவன்‌ 
புலவர்‌ பரம்பரையில்‌ பிறந்தவன்‌ அல்லன்‌” என்று கூறியபோது ஒட்டக்கூத்தர்‌” குலப்‌ 
பெருமையால்‌ புலமை சிறப்பதில்லை. புலமைத்திறத்தால்‌ பிறந்த குலம்‌ சிறக்கும்‌” 
என்று கூறியதில்‌ இருந்து கம்பரது தமிழ்ப்‌ புலமை எடுத்துக்‌ காட்டப்படுகின்றது. 


4. துமி என்பதற்குத்‌ துளி” என்று கம்பர்‌ பொருள்‌ கூறியவேளை, 
விளக்கம்‌ : “தமிழில்‌ துமி என்ற சொல்‌ கிடையாது” என்று ஒட்டக்கூத்தர்‌ கூறியதை மறுத்து 
தமிழ்மக்கள்‌ பேச்சுவழக்கில்‌ துமி என்பது துளி என்பதைக்‌ குறிக்கும்‌ என்று கம்பர்‌ 
நிருபித்தல்‌. 
5.  ஒட்டக்கூத்தருக்கும்‌ கம்பருக்கும்‌ ஏற்பட்ட வாதத்தின்‌ பின்‌ சோழ அரசன்‌ கம்பனின்‌ வெற்றியைப்‌ 
புகழ்ந்த சந்தர்ப்பம்‌. 
விளக்கம்‌ : திருவழுந்தூர்ப்‌ புலவர்‌ எந்தவகையில்‌ பார்த்தாலும்‌ ஆழம்‌ காணமுடியாத பெருங்‌ 
கடலாக இருக்கின்றார்‌ என்று கம்பரைப்‌ புகழ்ந்துகூறல்‌. 


எவையேனும்‌ மூன்று சந்தர்ப்பங்கள்‌ விளக்கமாக எழுதப்படல்‌ வேண்டும்‌. 


மூன்று சந்தர்ப்பங்கள்‌ 3 +3 + 3 = 9 புள்ளிகள்‌ 
தொகுத்துக்‌ கூறல்‌ 1 புள்ளி 
(10 புள்ளிகள்‌) 


- 39 - 


Download Past Papers at : www.freebooks.|k 


எதிர்பார்க்கப்பட்ட விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 


வினா 5 - 10 புள்ளிகள்‌ 
08 - 10 புள்ளிகள்‌ 
06 - 07 புள்ளிகள்‌ 
03 - 05 புள்ளிகள்‌ 
00 - 02 புள்ளிகள்‌ 


வினா 6 - 10 புள்ளிகள்‌ 
08 - 10 புள்ளிகள்‌ 
06 - 07 புள்ளிகள்‌ 
03 - 05 புள்ளிகள்‌ 
00 - 02 புள்ளிகள்‌ 





10 புள்ளிகள்‌ 

10 புள்ளிகள்‌ 15% 
07 புள்ளிகள்‌ 25% 
05 புள்ளிகள்‌ 33% 
02 புள்ளிகள்‌ 27% 


இவ்வினாவைத்‌ தெரிவு செய்தவர்கள்‌ மிகச்‌ சிலரே. தெரிவு செய்தவர்களுள்‌ 
பெரும்பாலானவர்கள்‌ உரிய முறையில்‌ விடையளிக்கவில்லை. 


வினாக்கள்‌ 5,6,7 ஆகியவற்றில்‌ யாதாயினும்‌ ஒன்றைத்‌ தெரிவு செய்ய வேண்டும்‌. இவ்வகை 
வினாக்களில்‌ இடம்பெறும்‌, எவ்வாறு சித்திரிக்கப்பட்டூள்ளது? எவ்வாறு சித்திரித்துக்‌ காட்டுகிறார்‌? 
ஆராய்க? விபரிக்க? என்ற பதங்களை மாணவர்கள்‌ விளங்கிக்‌ கொள்ளத்‌ தவறியுள்ளமை 
அவர்கள்‌ பெற்ற குறைந்தளவிலான புள்ளிகள்‌ மூலம்‌ அறியக்‌ கூடியதாக உள்ளது. இவை 
யாவும்‌ கட்டுரைவகை வினாக்களாகும்‌. எனவே இவை தொடர்பான வினாக்களுக்கு எழுதிப்‌ 
பழகுவதற்கான சந்தர்ப்பங்களை மாணவர்களுக்கு வழங்குதல்‌ அவசியமாகும்‌. 





- 40 - 


Download Past Papers at : www.freebooks.|k 


பகுதி 111 


3.0 விடையளிக்கும்‌ போது அவதானிக்க வேண்டிய விடயங்களும்‌ ஆலோசனைகளும்‌ 


3.1 விடையளிக்கும்‌ போது அவதானிக்க வேண்டிய விடயங்கள்‌ 


பொதுவானவை 


* மாணவர்கள்‌ வினாப்பத்திரங்களிலுள்ள அறிவுறுத்தல்களை முழுமையாக, சரியாக 
வாசித்து விளங்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. எத்தனை வினாக்களுக்கு விடையளித்தல்‌ 
வேண்டும்‌?, கட்டாய வினாக்கள்‌ எவை?, நேர ஒதுக்கீடு எவ்வளவு?, புள்ளி 
ஒதுக்கீடு எவ்வளவு? என்பவற்றை முதலில்‌ சரியாக விளங்கிக்‌ கொண்டு, பின்னர்‌ 
வினாக்களை சரியாக வாசித்து விளங்கி விடையளித்தல்‌ வேண்டும்‌. 


முதலாம்‌ பகுதிக்கு விடையளிக்கும்போது மிகச்‌ சரியான ஒரு விடையைத்‌ 
தெரிவுசெய்து எதிரேயுள்ள கூட்டுக்குள்‌ தெளிவாக புள்ளடியிடல்‌ வேண்டும்‌. 


இரண்டாம்‌ வினாப்பத்திரத்திற்கு விடையளிக்கும்போது ஒவ்வொரு பிரதான 
வினாக்களையும்‌ விடைத்தாளின்‌ புதிய பக்கத்தில்‌ ஆரம்பித்தல்‌ நன்று. 


எழுத்துக்களைப்‌ பிழையின்றி தெளிவான கையெழுத்தில்‌ எழுத வேண்டும்‌. 


ஒவ்வொரு விடைத்தாள்களின்‌ இரு பக்கத்திலும்‌ சுட்டெண்களைத்‌ தெளிவாக 


எழுதுதல்‌ அவசியம்‌. 


வினா இலக்கத்தையும்‌ பிரிவு வினாக்களின்‌ இலக்கங்களையும்‌ விடை எழுத 
ஆரம்பிக்குமுன்‌ தெளிவாக சரியாக குறிப்பிட வேண்டும்‌. 


வினாக்கள்‌ கேட்கப்பட்டிருப்பதற்கேற்ப சுருக்கமாயும்‌, விளக்கமாயும்‌ விடையளித்தல்‌ 
நன்று. 


வினாக்களுக்கேற்ப விடையளிக்கும்போது, தர்க்கரீதியாகவும்‌ ஆய்வுரீதியாகவும்‌ 
விடையளித்தல்‌ வேண்டும்‌. 





- 41 - 


Download Past Papers at : www.freebooks.|k 


பாடரீதியானவை 


மாணவர்கள்‌ நவீன அறிவுக்‌ கருவூலங்களைத்‌ தேடிக்‌ கற்று அவற்றைப்‌ 
பொருத்தமான இடங்களில்‌, குறிப்பாக வினாப்பத்திரம்‌ 11 இல்‌ கட்டூரை, 
கடிதம்‌ போன்ற எழுத்தாக்கங்களுக்கு பிரயோகிக்க வேண்டும்‌. 


பாடங்களைக்‌ கற்பதன்‌ மூலம்‌ பெறும்‌ அறிவை வினாக்களுக்கு ஏற்ப 
உருமாற்றி விடையளிக்கும்‌ திறனை வளர்த்துக்கொள்ள வேண்டும்‌. 


வினாக்களில்‌ வினவப்படுகின்ற நன்மை-தீமை கூறுதல்‌, சாதகம்‌-பாதகம்‌ 
கூறுதல்‌ என்பவற்றைக்‌ கவனத்திற்‌ கொண்டு விடையளித்தல்‌ 
அவசியமாகும்‌. 


கற்றல்‌ இடமாற்றம்‌ இங்கு வேண்டப்படுகிறது. அதாவது தாம்‌ கற்ற 
விடயங்களைப்‌ பொருத்தமான சந்தர்ப்பங்களில்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளும்‌ 


திறன்‌ அவசியமாகும்‌. 


சொல்லாக்கம்‌, வாக்கிய அமைப்பு, புதிய சொற்களின்‌ பிரயோகம்‌, 





வழுக்களைத்‌ தவிர்த்தல்‌ (திணை, பால்‌, எண்‌, இடம்‌, காலம்‌ ஆகிய 


வழுக்கள்‌) சொற்பிழைகளற்றிருத்தல்‌. 


சொந்த மொழிநடையில்‌ புதிய சிந்தனைகளைப்‌ புகுத்தி விடையளிக்கும்‌ 
திறனை விருத்தி செய்ய வேண்டும்‌. 


செய்யுட்களுக்கு பொருள்‌  விரிப்பதிலும்‌ அவற்றை  நயப்பதிலும்‌ 
அதிகமதிகமான பயிற்சிகளைச்‌ செய்வது அவசியமாகும்‌. 


ஆக்க வினாக்களுக்கு ஆழமான பொருள்‌ பொதிதலும்‌ அழகான 
அமைப்பைக்‌ கடைப்பிடிப்பதும்‌ பிரதானமானதோடு, அவை புள்ளிகளை 


ஈட்டிக்கொள்ளும்‌ வழிமுறைகளும்‌ ஆகும்‌. 





- 42 - 


Download Past Papers at : www.freebooks.|k 


3..2 கற்றல்‌ கற்பித்தல்‌ தொடர்பான கருத்துக்களும்‌ ஆலோசனைகளும்‌ 


பாட விடயத்தைக்‌ கற்பித்த பின்‌ உடனுக்குடன்‌ வினா விடைப்‌ பயிற்சிகள்‌ 
வழங்கி மதிப்பீடு செய்வது அதிக பலனைத்‌ தரும்‌. 


ஆசிரியர்களும்‌ அதேபோல்‌ மாணவர்களும்‌ தமிழ்மொழி, இலக்கியம்‌ 


சார்ந்த தகவல்களைச்‌ சேகரிக்கவும்‌, அதன்படி சுயமாகக்‌ கற்றலில்‌ 


ஈடுபடவும்‌ தூண்டுதல்‌ வேண்டும்‌. 


மொழி கற்றல்‌ கற்பித்தலின்போது அடிப்படைத்‌ திறன்களான கேட்டல்‌, 
பேசுதல்‌, வாசித்தல்‌, எழுதுதல்‌ என்பவற்றில்‌ தேர்ச்சி பெறும்‌ வகையில்‌ 


கற்றல்‌ கற்பித்தல்‌ முன்னெடூக்கப்படல்‌ வேண்டும்‌. 


மொழிச்‌ செம்மை பற்றிய கரிசனை அதிகம்‌ வேண்டப்படுகிறது. எழுத்துப்‌ 
பிழைகள்‌, இலக்கண வழுக்களை தவிர்ப்தற்கான பயிற்சிகளும்‌ ஆழமான, 
அழகிய சொந்த மொழிநடையில்‌ விடைகளை முன்வைக்கும்‌ திறனையும்‌ 
விருத்தி செய்வதற்கு அவ்வப்‌ பாடமுடிவில்‌ மேலதிக பயிற்சிகளை 
ஆர்வத்துடன்‌ செய்யத்‌ தூண்டுதல்‌. 


புதிய நூல்களைத்‌ தேடி வாசிக்கவும்‌, அவற்றிலிருந்து பெறும்‌ தகவல்களைக்‌ 
கொண்டு கட்டுரை, கடிதம்‌, சிறுகதை, துண்டுப்பிரசுரம்‌ போன்ற 
ஆக்கங்களை உயர்ந்த மட்டத்தில்‌ படைப்பதற்கும்‌ ஊக்குவிப்பதோடு 
அவற்றை தினசரி / வாரப்‌ பத்திரிகைகளில்‌ பிரசுரிப்பதற்கு அனுப்பி 
வைத்தல்‌ சிறந்தது. 





- 43 - 


Download Past Papers at : www.freebooks.|k 


Dear students! 

We have Past Papers and 
Answers (Marking 
Schemes), Model Papers 
and Note books for 
English, Tamil and Sinhala 


Medium). 


Please visit : 
www.freeboolks.Ik 


or click on this page to vist our site! 





